ஒரே வழி இயேசுவின்‌ 
உன்னதம்‌ படைய்பகள்‌ 


ஆசிரியர்‌ 
பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 


பதிப்பாசிரியர்‌: 


சுவி. D.எஸ்‌.காயப்பன்‌ 


நன்கொடை ரூ.10/- 


2 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு - மார்ச்‌ 2016 - 3,000 


பதிப்பாசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


On Circulation Rs. 


1. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ 7,00,000 10/- 
(தமிழ்‌, கன்னடம்‌, மலையாளம்‌, தெலுங்கு, இந்தி, ஒரிசா) 
2. My Cry & Joyful Life (English) 75,000 10/- 
3. சித்தர்கள்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ 1,20௦,000 10/- 
4. பாவத்தின்‌ சம்பளம்‌ நரகம்‌ (தமிழ்‌, கன்னடம்‌, ஆங்கிலம்‌) 1,60,000 10/- 
5. இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார்‌ 50,000 10/- 
6. என்‌ ஊழியக்காரனே!? 20,000 10/- 
7. இந்தியாவுக்கு இயேசு தேவை, ஏன்‌? 40,000 10/- 
8. சைவமும்‌ வைணவமும்‌ கிறிஸ்தவமே! 40,000 10/- 
9. நீங்களே எனக்கு சாட்சிகள்‌ 20,000 10/- 
10. உண்மையான கடவுள்‌ யார்‌? 25,000 10/- 
11. அற்புத சுகமளிக்கும்‌ வைதீஸ்வரர்‌ இயேசு 20,000 10/- 


12. இந்தியாவில்‌ ஏன்‌ சுவிசேஷம்‌ முழுமையாகப்‌ பரவவில்லை? 15,00010/- 
13. கத்தோலிக்கர்களின்‌ கனிவான சவ பில்‌ (பாகம்‌ 1, 2) 15,000 10/- 
14. நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌ (பாகம்‌ 1, 2, 3) 20,000 10/- 
15. தானியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ 3,000 10/- 
16. கிறிஸ்துவை எதிர்ப்பதின்‌ விளைவு (தமிழ்‌, கன்னடம்‌) 10,000 10/- 
17. திருக்குறள்‌ கூறும்‌ இரட்சிப்பின்‌ நற்செய்தி - கிறிஸ்டோபர்‌ 15,000 10/- 


18. இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு - சுந்தர்‌ ஏசுவடியான்‌ 10,000 10/- 
19. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 1) 5,000 10/- 
20. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 2) 5,000 10/- 
21. பரலோகம்‌ செல்ல எளிதான வழி 5,000 10/- 
22. அரிய வேதம்‌ அறிய வேண்டிய வேதம்‌ 10,000 10/- 
23. இந்திய வேதங்களில்‌ இயேசு கிறிஸ்து (பாகம்‌ 1, 2) 10,000 10/- 
24. விவிலியமும்‌ விஞ்ஞானமும்‌ 10,000 10/- 
25. இந்துக்களின்‌ கேள்வியும்‌ பதிலும்‌ (பாகம்‌ 1, 2) 10,000 10/- 
26. ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 

பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 1, 2, 3) 5,000 10/- 
27. ஜெகோவா சாட்சிக்கு சத்தியத்தை அறிவிப்பது எப்படி (பாகம்‌ 1,2) 5,000 10/- 
28. சிலை வணக்கம்‌ சின்னாபின்னப்படுத்தியதே 5,000 10/- 
29. கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதின்‌ விளைவு 5,000 10/- 
30. தெய்வீக சுகம்‌ உண்டா?- எபி சுந்தர்ராஜ்‌ 10,000 10/- 
31. கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை - சிஸ்டர்‌ மரியா 10,000 10/- 
32. தமசோமா ஜோதிர்கமய 5,000 10/- 
33. வேதமா? விஞ்ஞானமா? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
34. மனிதனே நீ யார்‌? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
35. சீரழிய சினிமா பாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
36. தெய்வத்தை தேடுவோம்‌ வாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
37. இந்து மதம்‌, இந்திய மதமா? - உறையூர்‌ வளவன்‌ 5,000 10/- 
38. ஆரோக்கிய வாழவுக்கு ஒரு தெய்வீக அழைப்பு 5,000 10/- 
39. கிறிஸ்தவர்களின்‌ பொதுவான 100 சந்தேகங்கள்‌ 5,000 10/- 


கலக்கலான கைப்பிரதிகள்‌ - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 5,000 10/- 
40. பரலோகம்‌ செல்ல 500 ஸ்தோத்திர பலிகள்‌ - சிஸ்டர்‌ மரியா 3,000 10/- 
41. என்‌ கண்கள்‌ கண்டவை - டாக்டர்‌ கிளிப்போர்டு குமார்‌ 3,000 10/- 
42. உங்கள்‌ செவிகள்‌ கேட்க - டாக்டர்‌ கிளிப்போர்டு குமார்‌ 3,000 10/- 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 3 


43. மதமாற்றம்‌ ஒரு பார்வை - 14. டேவிட்‌ டேனியல்‌ 3,000 10/- 
44. இயேசுவே மெய்யான தேவன்‌ - நசீலா பீவி (தமிழ்‌, ஆங்கிலம்‌) 3,000 10/- 
45. சவாலை சமாளிப்பது எப்படி? - செலின்‌ சாமுவேல்‌ பால்ராஜ்‌ 3,000 10/- 
46. ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்புகள்‌ - Rev.ஜேக்கப்‌ மனோகரன்‌ 3,000 10/- 


47. இராம ஜென்ம பூமி - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 5,000 5/- 
48. மதமாற்றமல்ல, மனமாற்றமே தேவை - R. ஸ்டான்லி 5,000 5/- 
49. மனமாற்றத்தை பெருக்குவது எப்படி? - R. ஸ்டான்லி 5,000  5/- 
50. வாழ்க்கையைவளப்படுத்தும்‌ வார்த்தைகள்‌ 5,000 5/- 
51. நாலு வேதங்களின்‌ நாயகர்‌ இயேசு 5,000 5/- 
52. ஓர்‌ அவசர அறைகூவல்‌ 5,000 5/- 
53. கல்வாரி ஜெபக்‌ குழுவும்‌ இராணுவ சகோதரர்களும்‌ (தமிழ்‌, கன்னடம்‌)5,000 5/- 
54. திரித்துவம்‌ - பாஸ்டர்‌ சாலமோன்‌ ராஜா 5,000 5/- 
55. இஸ்லாமியர்களின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ - சாலமோன்‌ ராஜா 5,000 5/- 
56. இந்திய ஊழிய உயர்வுக்கு ஒரு புதிய பார்வை 5,௦௦௦ 5/- 
57. ஆனந்த புதுவாழ்வு கண்டேன்‌ 35,000 5/- 
58. திரும்பிப்‌ பார்க்கிறேன்‌ - டாக்டர்‌ புஷ்பராஜ்‌ 3,000 5/- 
59. ஒரு சரஸ்வதியின்‌ கதை - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 3,000 5/- 
60. திருமறை தரிசனங்கள்‌ - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 3,000 5/- 
61. திருமறை துணுக்குகள்‌ - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 3,000 5/- 
62. கள்ள உபதேசம்‌ உருவாகக்‌ காரணம்‌ - திருப்பூர்‌ சாலமோன்‌ 3,000 5/- 
63. இந்தியாவின்‌ சாதனை படைத்த யூதர்கள்‌ 3,000 5/- 
64. இஸ்ரேல்‌ பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 3,000 5/- 
65. இஸ்ரேல்‌ ஒரு ஆசீரவதிக்கப்பட்ட தேசம்‌ 3,000 5/- 
66. பாவம்‌ பலவிதம்‌ - Rev. ராபர்ட்‌ டேனியல்‌ 3,000 5/- 
67. யெகோவா தேவன்‌ - Rev. ராபர்ட்‌ டேனியல்‌ 3,000 5/- 
68. இப்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ - Rev. ராபர்ட்‌ டேனியல்‌ 3,000 5/- 
69. 666 பயோசிப்‌ எச்சரிக்கை! - சிஸ்டர்‌ மரியா 6,000 5/- 


70. இல்லவே இல்லாத இந்து மதம்‌ - பீட்டர்‌ அலெக்சாண்டர்‌ 3,000 5/- 
71. கர்வாப்சி - பீட்டர்‌ அலெக்சாண்டர்‌ (தமிழ்‌, ஆங்கிலம்‌) 3,000 5/- 


72. மந்தை பெருக மகத்தான மாற்றங்கள்‌ 5,000 5/- 
73. இது உங்கள்‌ உயிர்‌ காக்கும்‌ முயற்சி - பதத 10,000 2.50 
74. மோட்ச வாழ்வுக்கு வழி என்ன- சாந்திதேவி 5,000 2.50 


75. இன்றைய பெற்றோரின்‌ பாவம்‌ நாளை பிள்ளைகளுக்குச்‌ சாபம்‌ - செலின்‌ சாமுவேல்‌ 3,000 2.50 
76. திருமறையும்‌ ஜாதிகளும்‌ - டாக்டர்‌ உறையூர்‌ வளவன்‌ 3,000 2.50 
77. எப்படி ஜெபிக்கணும்‌? - டாக்டர்‌ கிளிஃபோர்டு குமார்‌ 3,000 2.50 
78. ஞானஸ்நானமும்‌, பரிசுத்தவ ஆவியும்‌ அபிஷேகமும்‌ - Re. ராபர்ட்‌ டேனியல்‌3,000 2.50 
79. உன்‌ தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? - ஈ. ஸ்டான்லி 


(தமிழ்‌, ஆங்கிலம்‌, இந்தி, கன்னடம்‌) 2.50 
80. இரண்டு கேள்விகள்‌ - மா. சாம்‌ ஏசுதாஸ்‌ 3,000 2.50 
81. DVD ஆனந்த புதுவாழ்வு (1வ1ளி॥ஈ) 100 
82. DVD அமாவாசை (Telefilm) 100 
83. DVD சவால்‌ - ஆரோன்‌ 50 
84. DVD ஜீவராகம்‌ - V. ராஜா 50 
85. VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ 
(தமிழ்‌, கன்னடம்‌, ஹிந்தி, மலையாளம்‌) 6,50,000 10/- 
86. VCD எழுந்து காட்டுவோம்‌ (தமிழ்‌) 20,000 10/- 
87. VCD முக்திக்கு வழி கிறிஸ்தவமே (தமிழ்‌) 15,000 10/- 
88. VCD கதாகாலட்சேபம்‌ (தமிழ்‌ 20,000 10/- 


89. 40 தேசம்‌ சந்திக்கப்படணுமே கர்த்தாவே (தமிழ்‌) 10,000 10/- 


4 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இந்த நூல்‌ மற்றும்‌ விசிடி கிடைக்கும்‌ முகவரி 
எஸ்‌.தாயப்பன்‌ 
12, ஜி.டி.நாயுடு தெரு, பாலாஜி அவென்யூ -1, 
சேலையூர்‌ பேபாஸ்ட்‌, சென்னை - 600 073. 
தொலைபேசி: 044-22234256. மின்னஞ்சல்‌: sakthiprabha@yahoo.com 


நூலை அனுப்ப சில விதிகள்‌: 


ஒவ்வொரு நூலுக்கும்‌, விசிடிக்கும்‌ நன்கொடை ரூ.10/- + தபால்‌ 
செலவு ரூ.1. [14.0., 0.0. அனுப்பி பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. உங்கள்‌ 
முகவரியை W.0 பாரத்தின்‌ அடியில்‌ உள்ள தகவல்‌ பகுதியில்‌ வெளிவாக, 
பின்கோடு நம்பருடன்‌ எழுதி அனுப்புங்கள்‌. உங்கள்‌ தொலைபேசி, 
செல்போன்‌ எண்களை கண்டிப்பாக எழுதவும்‌. செக்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட மாட்டாது. ௦, DD பெற்றுக்‌ கொண்ட பிறகே நூல்கள்‌ 
அனுப்பி வைக்கப்படும்‌. விசிடி அனுப்ப தபால்‌ செலவு மட்டும்‌: 
கொரியரில்‌ பதிவு பார்சலில்‌ அனுப்ப (தமிழ்நாட்டிற்குள்‌) 1 முதல்‌ 15 
விசிடி வரை அனுப்ப ரூ.50/-. 16 முதல்‌ 25 விசிடி அனுப்ப ரூ.60/- 
1௦0 விசிடிக்கு மேல்‌ மற்றும்‌ அதிக புத்தகம்‌ வேண்டுமானால்‌, 
அவைகள்‌ கே.பி.என்‌. பார்சல்‌ சர்வீஸ்‌ மூலம்‌ வெளியூர்களுக்கு 
அனுப்பி வைக்கப்படும்‌. 


வங்கியில்‌ பணம்‌ கட்டி புத்தகம்‌ பெற... 


கீழ்க்கண்ட வங்கிக்‌ கணக்கில்‌ பணம்‌ செலுத்தி விட்டு எங்களுக்கு 
தகவல்‌ அளித்தால்‌, நீங்கள்‌ வேண்டும்‌ புத்தகங்கள்‌ / மே அனுப்பி 
வைக்கப்படும்‌. வங்கிக்‌ கணக்கு விபரம்‌: 
எஸ்‌.தாயப்பன்‌ (5. THAYAPPAN) 
சிட்டி யூனியன்‌ பேங்க்‌, சிட்லபாக்கம்‌, சென்னை - 600 064 
Alc எண்‌: 295001001980044. IFS Code: CIUB 0000295 


பிறகு கண்டிப்பாக தகவல்‌ அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்‌: 
T. கார்த்திகேயன்‌, 8680859894, 044 - 2223 4526, 044 - 4355 2899 


ஒரு வேண்டுகோள்‌ 


இந்தப்‌ புத்தகங்கள்‌, சீடிக்களால்‌ பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள்‌ 
உலகம்‌ முழுக்க இரட்சிக்கப்படுகின்றனர்‌. வியாபார, லாப நோக்கமின்றி 
மிக மிகக்‌ குறைந்த நன்கொடையில்‌ இவைகள்‌ கொடுக்கப்படுகின்றன. 
இதுவரை இவைகளை பிரசுரிக்க யாரிடமும்‌ உதவி கேட்டதில்லை. புதிய 
புத்தகங்கள்‌, மறுபதிப்பிற்கு உதவ தேவனால்‌ ஏவப்பட்டால்‌ மேற்கண்ட 
வங்கியில்‌ நன்கொடை, காணிக்கை செலுத்தலாம்‌. ஊழியத்திற்கென்று, 
தேவராஜ்யம்‌ கட்டப்படுவதற்காக கொடுப்பதை கர்த்தர்‌ அபரிமிதமாக 
ஆசீர்வதித்து பன்மடங்காகத்‌ திருப்பித்‌ தருவார்‌. பணம்‌ செலுத்திய பிறகு 
தகவல்‌ அளிக்கவும்‌. நன்றி. - சுவி. மா. எஸ்‌.தாயப்பன்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 5 


பதிப்பாசிரியரின்‌ உரை 


கும்பகோணத்தில்‌ உள்ள ஒரேவழி இயேசு [PA சர்ச்சுக்கு மூன்று நான்கு 
முறை செய்தி கொடுக்கச்‌ சென்றிருக்கிறேன்‌. அந்த திருச்சபையின்‌ 
போதகர்‌ பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ நல்ல வரம்‌ பெற்ற ஒரு தேவ 
மனிதர்‌. ஆண்டவர்‌ அவரை மிக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி 
வருகிறார்‌. தமிழ்‌ நாட்டிலும்‌, வடமாநிலங்களிலும்‌ தேவனுடைய ஊழியத்தை 
மிக அருமையாக செய்து வருகிறார்கள்‌. எதையும்‌ மிக தைரியமாகவும்‌, 
ஆணித்தர ஆதாரங்களுடனும்‌ பேசக்‌ கூடியவர்‌. எழுதக்‌ கூடியவர்‌. நான்‌ 
பெரிதும்‌ மதிக்கும்‌ ஊழியக்காரர்களில்‌ அவரும்‌ ஒருவர்‌. 


மாதா மாதம்‌ “ஒரே வழி இயேசு” என்று ஒரு மாத இதழும்‌ அவர்‌ 
வெளியிட்டு வருகிறார்‌. எனக்கு வரும்‌ நூற்றுக்கணக்கான மாத 
இதழ்களில்‌ சிலவற்றை முழுவதுமாக, ஆர்வமுடன்‌ படிப்பேன்‌. அதில்‌ 
“ஒரேவழி இயேசு” பத்திரிகையும்‌ ஒன்று. “ஒரே வழி இயேசுவின்‌” 
இதழ்களில்‌ உள்ள பல செய்திகள்‌ என்னை மிகவும்‌ கவர்ந்தன. 
அவைகளை அனைவரும்‌ தெரிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும்‌ 
எனக்‌ கருதி, ஒரு ஆறுமாத இதழ்களின்‌ செய்திகளைத்‌ தொகுத்து “ஒரே 
வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்புகள்‌” என்ற தலைப்பில்‌ “யான்‌ பெற்ற 
இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌” என்கிற பேராசையில்‌ வெளியிடுகிறேன்‌. 


கர்த்தர்‌ தாமே பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரனையும்‌, அவரின்‌ 
ஊழியங்களையும்‌ ஆசிர்வதித்து இன்னும்‌ மென்மேலும்‌ கர்த்தர்‌ நாமம்‌ 
மகிமைப்பட வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்‌. அவருக்கு நல்ல தேகபல 
சுகத்தையும்‌, பெலத்தையும்‌, தீர்க்காயுசையும்‌ தந்து ஆசீர்வதிப்பாராக ! 
பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரனின்‌ செய்திகளை திங்கள்தோறும்‌ 
சால்வேஷன்‌ டி.வி.யில்‌ மலை 6.40க்கு கேட்டும்‌ ரசித்து மகிழ்ந்‌ தும்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. உள்ளூர்‌ “ப' சேனலில்‌ 
தினமும்‌ காலை 7 முதல்‌ 7.15 மற்றும்‌ இரவு 8.45 - 9.00 வரையும்‌ அவர்‌ 
திருச்சபையில்‌ ஞாயிறு காலை 8 - 11 மணி ஆராதனையிலும்‌ கலந்து 
கொண்டு ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. தேவகிருபை 
இந்த நூலைப்‌ படிக்கிற ஒவ்வொருவர்‌ மீதும்‌ இருப்பதாக ! 
அன்புடன்‌ 
சென்னை-73 இறைப்பணியில்‌ 
10.02.2016 சுவி. மா. சகோ. தாயப்பன்‌ 


6 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


எறும்பினிடத்தில்‌ போய்‌ கற்றுக்‌ கொள்‌... 


ஆய்வின்‌ மூலமாய்‌ நிரூபிக்கப்பட்ட வேத வசனம்‌! 8 
சிலுவையைப்‌ பற்றிய அரிய உண்மைகள்‌ ! 11 
நோவாவின்‌ பேழை துருக்கியில்‌ அரரத்து மலை மேலே..! 12 
ஜிம்பாப்வே கிரிக்கெட்‌ கேப்டன்‌ 

இயேசுவின்‌ பணிக்கு அர்ப்பணம்‌... 13 
பிளேவியஸ்‌ யோசீப்பஸ்‌ 14 
இயேசுவைப்‌ பற்றி அறிந்து கொள்வது நமக்கு 

அழியாத வாழ்வைத்‌ தரும்‌ 16 
இயேசுவின்‌ உடல்‌ மூடிய துணி கண்டறியப்பட்டுள்ளது ! 18 


பெரிய மனிதர்களின்‌ மனந்திறந்த அர்த்தமுள்ள அறிக்கைகள்‌ 22 


அவர்‌ வார்த்தையில்‌ அற்புதம்‌ 27 
இயேசு கடவுளா? தொழுகைக்கு உரியவரா? 30 
மெய்யான தேவனுக்கு தொழுகை தவறா? 39 
மனைவியைக்‌ காதலி! மனைவியே காதலி!! 35 
சுவாமி விவேகானந்தரின்‌ இறைவன்‌ இயேசு பற்றிய பார்வை! 39 
மற்றொரு வேத வாக்கு நிறைவேறியுள்ளது சீன்‌ ஆறு 43 
சத்திய வேதம்‌ பக்தரின்‌ கீதம்‌ 

சுத்தர்கள்‌ போகும்‌ பாதையின்‌ தீபம்‌ 46 
இறவா காவியம்‌ இயேசு காவியம்‌ ௮ 
இயேசு கிறிஸ்து வளர்ந்த வீடு கண்டுபிடிப்பு 55 
மத நூல்கள்‌ ஒன்றுக்கொன்று ஆதாரம்‌ 56 


இயேசுவின்‌ இரத்த சேகரிப்பும்‌ ஆராய்ச்சியின்‌ முடிவும்‌ 58 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 7 


நாசா கண்டுபிடிப்பு 59 
வேதம்‌ கூறியபடியே நடந்த அழிவு... 63 
வானத்து உணவான மன்னா குறித்து 

தினத்தந்தி ஆதாரச்செய்தி 64 


புத்தர்‌ இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்த தீர்க்கதரிசனம்‌ ! 66 
யோவான்‌ நற்செய்தி நூலில்‌ 7 அற்புதங்களின்‌ இரகசியம்‌ 69 
பாரதத்தில்‌ கிறிஸ்தவம்‌ (ஐரோப்பிய மதமல்ல கிறிஸ்தவம்‌! 


அது நம்‌ ஆசியாவிலேயே உதித்தது) 76 
இந்து - கிறிஸ்தவ மத வழக்கு ஒற்றுமைகள்‌ 81 
புதை பொருள்‌ ஆய்வும்‌ பைபிள்‌ ஆதாரமும்‌ 84 
தேவன்‌ நமக்கு நலல திட்டங்களை வகுத்துள்ளார்‌ 89 
தேவனே நீர்‌ பெரியவர்‌! 92 
ஒளியைப்‌ பார்‌ உண்மை தெரியும்‌! 94 
சந்தேகித்த ஒர்‌ காலம்‌! 95 
ஆன்மீகத்திலும்‌ ஆராய்ச்சியும்‌, 

மாற்றமும்‌ நம்மை நவீனமாக்கும்‌! 96 
நாத்திகர்‌ வால்டேரும்‌ பைபிளும்‌ 102 
எரிகோ மதில்‌ வெளிப்புறமாக விழுந்து பாதை போலானது! 103 
10 அங்குலம்‌ மட்டுமே ஆழமான கடலா? 103 
காலடி வைக்காத கடலின்‌ அடி ! 104 
பைபிள்‌ உண்மை என்பதற்கு மேலும்‌ அத்தாட்சிகள்‌ ! 107 
இறைவன்‌ தரும்‌ ஈவுகளுக்கு நன்றி உண்டா? 109 


8 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


எறும்பினிடத்தில்‌ போர்‌ கற்றுக்‌ கொள்‌... 


ஆய்வின்‌ மூலமார்‌ நிரூரிக்கப்ப்ட வேத வசனம்‌! 


உலகில்‌ ஒவ்வொரு மார்க்கத்திற்கும்‌ வேதங்கள்‌ உள்ளன. 
ஆனால்‌ இதில்‌ எந்த வேதம்‌ குறைவில்லாதது என்றால்‌, அது 
எல்லாவிதமான ஆய்வுகளுக்கும்‌, சோதனைகளுக்கும்‌ உட்படுத்தி 
தன்‌ உண்மைத்‌ தன்மையை எது நிலைநாட்டுகிறதோ அதுவே! 
அந்த வகையில்‌ பார்த்தால்‌ கர்த்தருடைய வேதமே பரிசுத்தமானது 
என்பதற்கு இதுவரையிலும்‌ ஏராளமான ஆதாரங்கள்‌ நம்மை 
சுற்றிலும்‌ இருக்கின்ற நிலையிலும்‌, வேதத்தை பொய்‌ என்று 
தங்களுக்கு தோன்றிய ஞானத்தின்படி வாதிடுபவர்களும்‌ ஏராளம்‌ 
இருக்கின்றனர்‌. 

அந்த வகையில்‌ இஸ்லாமிய பேச்சாளர்‌ ஜாகிர்‌ நாயக்‌ மற்றும்‌ 
அவரைச்‌ சார்ந்தவர்கள்‌ விமர்சனத்தை வேதாகமத்தின்‌ மீது 
சுமத்தி அதை குற்றப்படுத்தி, அவசரம்‌ அவசரமாக ஆய்வின்றி 
பேசி அவர்கள்‌ அறியாமையை காட்டி, வசமாக சிக்கிக்‌ கொள்வது 
வழக்கம்‌. அதில்‌ ஒன்று எறும்பு பற்றியது. 

நீதிமொழிகள்‌ 6:6-8 வசனங்களில்‌ எறும்பின்‌ சுறுசுறுப்பை 
குறிப்பிடும்‌ விதமாக வசனங்கள்‌ உள்ளன. அதில்‌ “அந்த 
எறும்பிற்கு பிரபுவோ, தலைவனோ, அதிகாரியோ இல்லாதிருந்தும்‌ 
அதின்‌ சுறுசுறுப்பையும்‌ அதின்‌ வழிகளையும்‌ பார்த்து ஞானத்தை 
கற்றுக்‌ கொள்‌” என்பதாக வருகிறது. 


இதைப்பற்றி அவர்கள்‌... எறும்பு கூட்டத்திற்கு ராணி எறும்பு 
உண்டு என்று ஆய்வுகள்‌ கூறுகிற நிலையில்‌ பைபிளில்‌ 
அதற்கு பிரபுவோ, தலைவனோ, அதிகாரியோ இல்லையென்று 
கூறுவதினிமித்தமாக பைபிள்‌ பொய்யானது என்றும்‌, ஒரு சிறு 
பூச்சி விசயத்தில்கூட தவறான கருத்தை கூறும்‌ பைபிள்‌ எப்படி 
மனிதனை குறித்து விளக்கிக்‌ கூற இயலும்‌? எனவே பைபிள்‌ 
உண்மையான கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று கேலி 
செய்தனர்‌. 

சரி! இதில்‌ இவர்கள்‌ கூறுவது உண்மையா? அல்லது வேதம்‌ 
கூறுவது உண்மையா என்று விளக்கமாகப்‌ பார்க்கலாம்‌. 


இவர்‌, எறும்புகளுக்கு ராணி எறும்பு உண்டு என்பதற்கு 
ஆதாரமாக மைர்மக்காலஜி (M௱ecology) என்ற எறும்பைக்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 9 


குறித்த ஆய்வை குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌ அவசரத்தில்‌ அவர்‌ 
கவனிக்காமல்‌ விட்ட விஷயம்‌ என்னவென்றால்‌... ராணி எறும்பு மற்ற 
எறும்புகளை ஆள்வதில்லை. கட்டளையிடுவதில்லை. அதிகாரமும்‌ 
செலுத்துவதில்லை. மாறாக, முட்டையிடுவதும்‌ அதன்‌ புற்றுக்‌ 
கூட்டை பாதுகாப்பதுதான்‌ ராணி எறும்பின்‌ வேலை. மற்றுமொரு 
உண்மை என்னவென்றால்‌ அந்த குறிப்பிட்ட புற்று குழுவில்‌ 
உள்ள எல்லா எறும்புகளுக்கும்‌ ராணி எறும்பு என்று கூறப்படுகிற 
எறும்புதான்‌ தாயானவள்‌. பணிவிடை எறும்புகளை காட்டிலும்‌ 
உருவத்தில்‌ பெரிதாகவும்‌ இறகுகள்‌ உள்ளதாகவும்‌ காணப்படும்‌. 
ஒரு எறும்பு குழுவில்‌ ராணி எறும்பின்‌ பங்கு இவ்வளவுதான்‌. 
ராணி எறும்பு மாத்திரமல்ல, அந்தக்‌ குழுவில்‌ உள்ள வேறு எந்த 
எறும்பும்‌ மற்ற எறும்புகளை அதிகாரம்‌ செலுத்துவதில்லை என்பதை 
அதே மைர்மெக்காலஜி பாடத்தில்‌ ஆய்வின்‌ மூலம்‌ ஆதாரத்துடன்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 

கிறிஸ்தவத்தையும்‌ அதன்‌ வேதத்தையும்‌ எப்போதும்‌ குறை கூறி 
வருகிற இந்த சிறந்த அறிஞர்‌ என கருதப்படும்‌ இவருக்கு இந்த 
சிறு உண்மை எப்படி தெரியாமல்‌ போனது? பைபிளை குறை கூறும்‌ 
போதெல்லாம்‌ அதில்‌ ஒரு பகுதியை மட்டும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
மறுபகுதியை விட்டு விடுவது அல்லது மறைப்பது அல்லது 
ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ ஆத்திரப்படுவது பைபிளை எதிர்ப்போரின்‌ 
வழக்கம்‌. அதுபோலவே மைர்மக்காலஜியிலும்‌ செய்து மாட்டிக்‌ 
கொண்டதுதான்‌ மிச்சம்‌! மேலும்‌... 

1742ஆம்‌ ஆண்டில்‌ கர்த்தரின்‌ படைப்பின்‌ அதிசயத்தை ஆய்வு 
செய்த (இயற்கை) பிரெஞ்சு ஆராய்ச்சியாளரான ரெனே அண்டாய்ன்‌ 
ஃபெர்கால்ட்‌ டி ரியுமர்‌ (Rene Antoine Ferchault De Reaumu என்ற 
அறிஞர்‌ எறும்புக்‌ கூட்டத்தில்‌ பெரும்பாலான எறும்புகள்‌ பெண்‌ 
எறும்புகள்‌ என்ற முதல்‌ ஆய்வு தகவலை உலகிற்கு வெளியிட்டார்‌. 
அதைப்‌ போலவே, எறும்பு கூட்டத்தில்‌ பணிவிடை எறும்புகள்‌ 
(Worker Ants) எல்லாம்‌ பெண்‌ எறும்புகள்‌ என்ற உண்மையை 
சமீபத்திய ஆய்வு அறிக்கைகள்‌ உறுதிபடுத்தியுள்ளது. 

சரி, இதிலென்ன விசேஷம்‌ உள்ளது என்று பொத்தாம்‌ 
பொதுவாக நினைக்கத்‌ தோன்றும்‌. ஆனால்‌ இதிலும்‌ ஒரு மிகப்‌ 
பெரிய உண்மை அடங்கியுள்ளது. அதே நீதிமொழிகள்‌ 6:6-8 
வசனங்களில்‌ இந்த பணிவிடை எறும்புகள்‌, பெண்‌ எறும்புகள்‌ 
என்று வேதம்‌ தெளிவுபட குறிப்பிடுகிறது. 

தமிழ்‌ வேதாகமத்தில்‌ நீதி 6:6-8 வசனங்களில்‌ எறும்பைக்‌ 
குறித்து கூறும்போது 6 - ““சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ 


10 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ பார்த்து ஞானத்தைக்‌ கற்றுக்‌ கொள்‌. 

அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌ அதிகாரியும்‌ இல்லாதிருந்தும்‌, 

கோடைக்‌ காலத்தில்‌ தனக்கு ஆகாரத்தைச்‌ சம்பாதித்து, அறுப்புக்‌ 
காலத்தில்‌ தனக்குத்‌ தானியத்தைச்‌ சேர்த்து வைக்கும்‌” என்பதாகக்‌ 
கூறுகிறது. 

1. ஆனால்‌ ஆங்கில மூல வேதமாகிய கிங்‌ ஜேம்ஸ்‌ வெர்சனில்‌, 
Go to the ant, thou sluggard; consider her ways, and be 
wise. Which having no guide, overseer, or ruler, Provideth 
her meat in the summer, and gathereth her food in the har- 
vest. 


இதில்‌ HER என்று குறிப்பிடுவதால்‌ அந்த பணிவிடை எறும்புகள்‌ 
பெண்‌ எறும்புகள்‌ என்பது தெளிவாகிறது. இது மூல ஆங்கில 
வேதாகமத்தில்‌ மாத்திரமல்ல... 


2. வேதாகமத்தின்‌ மூல மொழியான ஹீப்ரு மொழியிலும்‌ 
அது பெண்‌ பாலினத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லான நெமெலா 
(NEMALAH) என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


பல ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு காணப்படுகிற 
விஞ்ஞான வளர்ச்சியற்ற ஒரு காலகட்டத்தில்‌ வேலை செய்யும்‌ 
எறும்பு இனம்‌ பெண்‌ இனம்தான்‌ என்பதை ஒரு சாதாரண 
மனித மூளையினால்‌ எவ்வாறு கண்டுபிடிக்க இயலும்‌? தேவ 
ஆவியானாலன்றி இதை யாரால்‌ இவ்வளவு துல்லியமாக 
எழுதி வைக்க இயலும்‌? சிந்திக்கும்‌ ஆற்றல்‌ உள்ளவர்களே 
சிந்தியுங்கள்‌. 

பைபிள்‌ கர்த்தருடைய ஆவியினால்‌ எழுதப்பட்டதால்‌ தலைவனும்‌, 
பிரபுவும்‌ எறும்பிற்கு இல்லை என்று அது கூறுமேயானால்‌ 
அதுதான்‌ உண்மை. 


விஞ்ஞானம்‌ தன்‌ கண்டுபிடிப்புகளை முழுமையாக கூற காலம்‌ 
அதிகம்‌ தேவைப்படும்‌. இதனை பக்தியுள்ளவர்கள்‌ பொறுமை 
காத்து அறிவார்கள்‌. விரோத மனம்‌ உடையோர்‌ எப்போதும்‌ 
படபடப்புடன்‌ கருத்துக்களை இறைத்து பின்‌ அவமானப்படுவர்‌. 


பைபிள்‌ குறையுள்ளது என்று சொல்லி உங்களை நீங்களே 
கெடுத்துக்‌ கொள்ளாதீர்கள்‌. சாதாரண எறும்பு விஷயத்தில்‌ 
பைபிள்‌ இவ்வளவு துல்லியமானதாக இருக்குமானால்‌, விசேஷ 
மாய்ப்‌ படைக்கப்பட்ட மனிதனை குறித்து பைபிள்‌ சொல்வது 
பொய்யாகுமா? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 11 


சிலுவையைம்‌ பற்றிய காரிய உண்மைகள்‌! 


1. இயேசு சுமந்த சிலுவையின்‌ எடை: 
150 கிலோ, நீளம்‌: 15 அடி, அகலம்‌: 8 அடி. 

2. இயேசுவின்‌ சரீரத்தில்‌ அறையப்பட்ட ஆணிகளின்‌ நீளம்‌: 
8 அங்குலம்‌. அகலம்‌: 3/4 அங்குலம்‌ 

3. இயேசுவின்‌ சரீரத்தை மூட பயன்படுத்தப்பட்ட மெல்லிய 
துணியின்‌ நீளம்‌: 

14 அடி 3 அங்குலம்‌. அகலம்‌: 3 அடி 7 அங்குலம்‌. 

4. இயேசுவைப்‌ பற்றி - அவருடைய உயரம்‌: 
5 அடி 11 அங்குலம்‌. அவருடைய எடை: ஏறத்தாழ 85 கிலோ. 
5. இயேசுவின்‌ பாடுகளைப்‌ பற்றி: 

* சிலுவையை சுமந்து கொண்டு வீதிகள்‌ வழியாய்‌ இயேசு 
நடந்து சென்ற போது மூன்று முறை தடுமாறி கீழே 
விழுந்தார்‌. 

* தண்ணீரில்லாமல்‌ 17 மணி நேரம்‌ அவதிப்பட்டார்‌. 

* அவர்‌ சரீரத்தில்‌ மொத்தம்‌ 5480 காயங்கள்‌ ஏற்பட்டன. 

* அவருடைய முதுகில்‌ ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள்‌ 


இருந்தன. 

* அவருடைய தலையை கிழித்து 17 முட்கள்‌ உள்ளே 
சென்றன. 

* அவருடைய சரீரத்திலிருந்து மொத்தம்‌ 6.5 லிட்டர்‌ ரத்தம்‌ 
கசிந்தது. 


* எருசலேமின்‌ வீதி வழியாக இயேசுவை 350 சேவகர்களும்‌, 

50 குதிரை வீரர்களும்‌ இழுத்துச்‌ சென்றனர்‌. 
6. வேறு உண்மைகள்‌: 

* யூத கால அட்டவணையின்படி, அக்‌ பூர்வே கோன்ஜிதா 
785 நிசான்‌ 15 அன்று மரித்தார்‌. நாம்‌ பின்பற்றும்‌ கால 
அட்டவணையின்படி கி.பி. 30ஆம்‌ ஆண்டு, ஏப்ரல்‌ 7ஆம்‌ 
தேதி மரித்தார்‌. 


12 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 
* இயேசு சிலுவையில்‌ அறைப்பட்ட காட்சியை விளக்கும்‌ 
ஒவியங்களில்‌ சிலுவையில்‌ NR! என்கிற எழுத்துகள்‌ 
பொறிக்கப்பட்டிருந்ததை காணலாம்‌. அவை லத்தீன்‌ 
மொழியில்‌ இவ்வாறு அர்த்தம்‌ பெறுகிறது. 
| - Jesus N - Nazarine 
R - Rexo | - ldoneus 
இவ்வார்த்தையின்‌ பொருள்‌: “நசரேயனாகிய இயேசு யூதருக்கு 
ராஜா” 
மருத்துவராகிய லூக்கா இயேசு மரித்ததற்கு சான்றிதழ்‌ வழங்கினார்‌. 
நன்றி: “Gethsamane to Golgutta’ 


நோவாவின்‌ பேழை துருக்கியில்‌ அரரத்து மலை மேலலே...! 


நோவாவின்‌ பேழை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை ரான்‌ யாட்‌ 
என்பவர்‌ கண்டறிந்தார்‌. இதற்காக துருக்கி அரசு அவருக்கு பாராட்டு 
விழா ஏற்பாடு செய்தது. பைபிள்‌ உலகளாவிய வெள்ளத்தால்‌ 
தண்டிக்கப்பட்டு மக்கள்‌ அழிக்கப்பட்டதை ஆதியாகமம்‌ 6:6 
கூறுகிறது. ஆதியாகமம்‌ 6:18 “ஆனாலும்‌ உன்னுடனே என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்‌. நீயும்‌, உன்னோடே கூட உன்‌ 
குமாரரும்‌, உன்‌ மனைவியும்‌, உன்‌ குமாரரின்‌ மனைவிகளும்‌, 
பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌.” 

ஆதியாகமம்‌ 7:23 கூறுகிறது - “மனுஷர்‌ முதல்‌, மிருகங்கள்‌, 
ஊரும்‌ பிராணிகள்‌, ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பரியந்தமும்‌, பூமியின்‌ 
மேல்‌ இருந்த உயிருள்ள வஸ்துக்கள்‌ யாவும்‌ அழிந்து, அவைகள்‌ 
பூமியில்‌ இராதபடிக்கு நிக்கிரகமாயின; நோவாவும்‌ அவனோடே 
பேழையில்‌ இருந்த உயிர்களும்‌ மாத்திரம்‌ காக்கப்பட்டன.” 

இதனையெல்லாம்‌ நம்ப எவரும்‌ தயாராக இல்லை. ஒரு மிதவை 
கப்பலின்‌ மூலம்‌ 8 பேரை ஆண்டவர்‌ காப்பாற்றி அவர்கள்‌ மூலம்‌ 
மீண்டும்‌ உலக ஜனத்தொகை பெருகினதை காண்கிறோம்‌. அந்த 
பக்தன்‌ நோவா செய்த பேழை துருக்கி மலையில்‌ பனிக்குள்‌ 
மறைந்து, பொதிந்திருப்பதை வயாட்‌ கண்டுபிடித்தார்‌. அரசு 
அனுமதி பெற்று தோண்டி வெளிக்‌ கொணர்ந்தார்‌. இது இன்று 
அனைவருக்கும்‌ காட்சிப்‌ பொருளாக மாத்திரமல்ல - இவ்வுலகு 
அக்கினியால்‌ அழிக்கப்பட உள்ளது என்பதின்‌ எச்சரிக்கை மணி 
ஆகவும்‌ நிற்கிறது. பைபிளில்‌ உள்ள ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
அப்படியே நிறைவேறுகிறது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 13 


2 பேதுரு 3:6 - “அப்பொழுது இருந்த உலகம்‌ ஜலப்பிரளயத்தினாலே 
அழிந்ததென்பதையும்‌ மனதார அறியாமலிருக்கிறார்கள்‌.” 

2 பேதுரு 3:7 - “இப்பொழுது இருக்கிற வானங்களும்‌ பூமியும்‌ 
அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, 
தேவ பக்தியில்லாதவர்கள்‌ நியாயந்‌ தீர்க்கப்பட்டு அழிந்து போகும்‌ 
நாள்‌ வரைக்கும்‌ காக்கப்பட்டிருக்கிறது.' 

எனவே மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்‌ கொள்வீர்களா? 
அல்லது இவைகளை நம்ப மறுத்து உங்களுக்கு இலவசமாக 
அன்பினால்‌ கடவுள்‌ அளிக்கும்‌ அழைப்பை தள்ளிவிட்டு 
அழிவையும்‌, நரகத்தையும்‌ தெரிந்து கொள்வீர்களா? 


(நோவா பேழை பற்றி முழுவதும்‌ அறிய எங்கள்‌ “பைபிளும்‌ 
மகாமகமும்‌” என்ற நூலை வாங்கி வாசித்து பயனடையுங்கள்‌) 


ஜிற்பாப்வே கிரிக்கட்‌ கேப்டன்‌ 


இயேசுவின்‌ பணிக்கு அர்ப்பணம்‌... 


டேடன்டா டைபு மட்டைப்‌ பந்தாட்டத்தை விட்டு மகிபன்‌ 
சேவைக்கு விரைந்தார்‌... 

பிரசங்கி 11:10 - ““நீ உன்‌ இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும்‌ 
உன்‌ மாம்சத்திலிருந்து தீங்கையும்‌ நீக்கிப்‌ போடு; இளவயதும்‌ 
வாலிபமும்‌ மாயையே.” 

பிரசங்கி 12:14 - ““ஒவ்வொரு கிரியையும்‌ அந்தரங்கமான 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ நன்மையானாலும்‌ தீமையானாலும்‌, 
தேவன்‌ நியாயத்திலே கொண்டு வருவார்‌.” 

இன்றைய உலகில்‌ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டால்‌ 
உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்‌ கொள்வோம்‌ என்று மட்டுமே 
பிரசங்கிக்கும்‌ பிரசங்கிகள்‌ பெருகி இருக்கும்‌ இந்த காலத்தில்‌ 
இயேசு கிறிஸ்துவுக்காய்‌ இழக்க என்ன என்னிடம்‌ உள்ளது 
என்று துடிப்பாய்‌ கேட்டு தன்‌ வாழ்வில்‌ முக்கிய குறிக்கோள்கள்‌ 
மூலம்‌ அடைந்த உச்ச நிலையை தாரை வார்த்து தரணிக்காய்‌ 
தன்னை தந்த தயாபரனின்‌ அன்புக்காய்‌ தன்‌ வாழ்வை அவர்‌ 
பணிக்கு அர்ப்பணித்த ஒரு அற்புத சீடனை உங்களுக்கு 
அறிமுகப்படுத்துவதில்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியாக உள்ளது. 

ஜிம்பாப்வே கிரிக்கெட்‌ அணியின்‌ முன்னாள்‌ கேப்டன்‌, இவர்‌ 
முதல்‌ கருப்பினத்தைச்‌ சேர்ந்த ஜிம்பாப்வே அணியின்‌ கேப்டன்‌. 


14 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இடது கை ஆட்டக்காரர்‌. மற்றும்‌ விக்கெட்‌ கீப்பர்‌. வலது கை 
சுழல்‌ பந்து வீச்சாளரும்‌ கூட. 2004 ஆம்‌ ஆண்டு இலங்கைக்கு 
எதிராக கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. குறைந்த வயதில்‌ 
ஒரு அணியின்‌ தலைவராக பொறுப்பேற்றவர்‌ என்ற சிறப்பை தக்க 
வைத்துள்ளார்‌. ஜிம்பாப்வே அணிக்காக 28 டெஸ்ட்‌ விளையாடி 
1,545 ரன்களும்‌, 150 ஒரு நாள்‌ போட்டிகளில்‌ ஆடி 2 சதம்‌ உள்பட 
3,893 ரன்களும்‌ சேர்த்துள்ளார்‌. 


இவரது தலைமையிலான ஜிம்பாப்வே அணி வங்கதேசத்துக்கு 
எதிரான டெஸ்ட்‌ தொடரில்‌ வெற்றி கண்டது இவரது கேப்டன்ஷிப்பில்‌ 
முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. 


11 ஆண்டுகள்‌ கிரிக்கெட்‌ விளையாடி இவர்‌ தனது 29வது 
வயதில்‌ தன்வாழ்க்கையை திருச்சபை ஊழியத்தில்‌ செலவிடப்‌ 
போகிறேன்‌ என்று சொல்கிறார்‌. கிரிக்கெட்டிலிருந்து ஒய்வு 
பெறுவதாக அறிவித்தார்‌. 

இருபது ஒவர்‌ உலக கோப்பை போட்டிக்கான உத்தேச 
அணியில்‌ இடம்‌ பெற்று இருந்த நிலையில்‌ தைபு ஓய்வு முடிவை 
அறிவித்தது ஜிம்பாப்வே கிரிக்கெட்‌ வட்டாரத்தில்‌ அதிர்ச்சியையும்‌, 
ஆச்சரியத்தையும்‌ ஏற்படுத்தியது. 

இதைக்‌ குறித்து அவர்‌ கூறியது: இப்போது என்னுடைய உண்மை 
யான அழைப்பு தேவனுடைய பிரதான கட்டளையை செய்வதுதான்‌ 
என்று நான்‌ உணர்கிறேன்‌. நான்‌ ஓர்‌ அதிர்ஷ்டசாலி. ஆயினும்‌ 
நான்‌ என்‌ நாட்டிற்கு விளையாடியதற்காகப்‌ பெருமைப்படுகிறேன்‌. 
என்னுடைய வாழ்க்கையில்‌ முழு கவனமும்‌ செலுத்த இப்போது 
நேரம்‌ வந்து விட்டது என்று கூறினார்‌. மேலும்‌ அவர்‌ சொன்னது 
மக்கள்‌ என்னை பார்க்கும்போது அவர்களுக்காக மரித்த இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பிரதிபலிக்கிற ஒரு நபராக என்னைப்‌ பார்ப்பதையே 
நான்‌ விரும்புகிறேன்‌ என்றார்‌. பிலிப்பியர்‌ 3:11 - ““அவருக்காக 
எல்லாவற்றையும்‌ நஷ்டமென்று விட்டேன்‌. குப்பையுமாக எண்ணு 


கிறேன்‌.” 
ரிளேவியஸ்‌ யோசீப்பஸ்‌ 
(FLAVIOUS JOSEPUS) 


இந்த புகழ்‌ வாய்ந்த சரித்திர ஆசிரியர்‌ ஓர்‌ கிறிஸ்தவர்‌ 
அல்லாதவர்‌. இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என நிரூபித்துவிட 
வேண்டும்‌ என்பது பிசாசின்‌ திட்டம்‌. ஏனெனில்‌ அவர்‌ மரணத்தை 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 15 


நம்பி அவரை ஏற்பவன்‌ மீட்படைவது உறுதி. இதனை தடுக்க அவர்‌ 
மரிக்கவில்லை. அவருக்குப்‌ பதிலாக வேறொருவர்‌ மரணமடைய 
செய்யப்பட்டார்‌. இந்த தில்லுமுல்லை செய்ததே இறைவன்‌ என்ற 
கருத்தை கிறிஸ்துவிற்கு பின்‌ 6ஆம்‌ நூற்றாண்டில்‌ கொண்டு 
வந்தனர்‌. 

இதற்கெல்லாம்‌ முன்பே இயேசு உயிர்த்தெழவில்லை என 
யூதர்கள்‌ போர்‌ வீரர்களுக்கு பணம்‌ கொடுத்து ஒரு பொய்யை 
உலவ விட வைத்தனர்‌ என பைபிளிலேயே காண்கிறோம்‌. - 
மத்தேயு 28:12-15. 


“இவர்கள்‌ மூப்பரோடே கூடிவந்து ஆலோசனை பண்ணி, 
சேவகருக்கு வேண்டிய பணத்தைக்‌ கொடுத்து, நாங்கள்‌ 
நித்திரை பண்ணுகையில்‌, அவனுடைய சீஷர்கள்‌ இராத்திரியிலே 
வந்து, அவனைக்‌ களவாய்க்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌ என்று 
சொல்லுங்கள்‌. இது தேசாதிபதிக்குக்‌ கேள்வியானால்‌, நாங்கள்‌ 
அவரைச்‌ சம்மதப்படுத்தி, உங்களைத்‌ தப்புவிப்போம்‌ என்றார்கள்‌. 
அவர்கள்‌ பணத்தை வாங்கிக்‌ கொண்டு தங்களுக்குப்‌ 
போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள்‌. இந்தப்‌ பேச்சு யூதருக்குள்ளே 
இந்நாள்‌ வரைக்கும்‌ பிரசித்தமாயிருக்கிறது.'்‌ 


ஆனால்‌ இந்த யூத ஆசிரியர்‌ முதலாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதிய புத்தகத்தில்‌ (1) இயேசுவின்‌ மரணத்தையும்‌ (2) அவர்‌ 
உயிர்த்தெழுந்ததையும்‌ உறுதி செய்கிறார்‌. 

யோசீப்பஸ்‌ பென்‌ மத்தேயு என்பது ஃபிளேவியுஸ்‌ யோசீப்பஸின்‌ 
முழுப்‌ பெயர்‌. இவர்‌ கி.பி. 37-38இல்‌ (இயேசு கிறிஸ்து மரித்து 
2 அல்லது 3 வருடங்கள்‌) எருசலேமிலே, மதிப்பிற்குரிய ஒரு 
குடும்பத்தில்‌ பிறந்தார்‌. சிறு வயது தொடங்கியே இவர்‌ யூத 
முறைகளின்படி வளர்க்கப்பட்டார்‌. தன்னுடைய 16 ஆவது வயதில்‌ 
எந்த கல்வி சிறந்தது என்பதற்காக பரிசேயர்‌, சதுசேயர்‌ மற்றும்‌ 
எஸ்ஸனர்‌ என்பவர்களின்‌ கல்வி முறைகளை கற்றார்‌. கடைசியாக 
இவர்‌ பரிசேயர்‌ ஆவது என்பதை தெரிந்து கொண்டு பரிசேயர்‌ 
ஆனார்‌. 

இப்படிப்பட்ட இவர்‌ இயேசுவை மனிதர்‌ என்று உண்மையாக 
சொல்ல முடியுமா? முடியுமென்றால்‌, அவர்‌ ஒரு ஞானமுள்ள மனிதர்‌. 
அநேக அற்புதங்களைச்‌ செய்தவர்‌. அவர்‌ அநேகருக்கு போதித்தார்‌. 
அவருடைய சத்தியமான போதனைகளை மக்கள்‌ சந்தோஷத்துடன்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. பொந்தியு பிலாத்துவினால்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டார்‌. ஆனால்‌ இயேசுவை உண்மையாக நேசித்தவர்கள்‌ 


16 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


அவர்களுடைய நம்பிக்கையை விட்டுக்‌ கொடுக்கவில்லை. 
மூன்றாம்‌ நாளில்‌ அவர்‌ தம்முடைய சீடர்களுக்கு உயிருடன்‌ 
காட்சியளித்தார்‌. அவருக்குப்‌ பின்‌ வந்த பல தீர்க்கதரிசிகள்‌ 
அவரைக்‌ குறித்து பல அற்புதமான தீர்க்கதரிசனங்கள்‌ சொன்னது 
அவ்வளவும்‌ அவருக்குப்‌ பொருத்தமாக இருந்தது. 

எனவே (1) இயேசு நமக்காக மரித்தார்‌ (2) இயேசு சொன்னபடி 
உயிர்த்தார்‌ (3) பரலோகம்‌ சென்றார்‌ (4) திரும்பவும்‌ வரப்‌ போகிறார்‌. 


1. ரோமர்‌ 5:8 - “நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக 
மரித்ததினாலே, தேவன்‌ நம்‌ மேல்‌ வைத்த நமது அன்பை 
விளங்கப்‌ பண்ணுகிறார்‌.” 

2. ரோமர்‌ 6:9 - ““மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி 
மரிப்பதில்லையென்று அறிந்திருக்கிறோம்‌. மரணம்‌ இனி 
அவரை ஆண்டு கொள்வதில்லை.” 

3. அப்‌ 1:9 - ““இவைகளை அவர்‌ சொன்ன பின்பு அவர்கள்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, உயர எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌; 
அவர்கள்‌ கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம்‌ அவரை 
எடுத்துக்‌ கொண்டது.” 

4. வெளி 22:12 - ““இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌; அவனவனுடைய 
கிரியைகளின்படி அவனவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ 
என்னோடே கூட வருகிறது.” 


இயேசுவைப்‌ பற்றி காறிந்து கொள்வது 


நக்கு அழியாத வாழ்வைத்‌ தரும்‌ 


யோவான்‌ 17:3 - “ஒன்றான மெய்‌ தேவனாகிய உம்மையும்‌ 
நீர்‌ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும்‌ அறிவதே நித்திய 
ஜீவன்‌.” 

அவர்‌ தேவனாய்‌ இருந்து நித்திய காலமாய்‌ பிதாவாகிய 
தேவனுடனும்‌, பரிசுத்தாவியானவருடனும்‌, இருந்து வருகிறவராய்‌ 
இருக்கிறார்‌.” - (யோ. 1:1-5) 

மனிதனாய்‌ பிறந்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவரால்‌ 
கர்ப்பந்தரிக்கப்பட்டவராய்‌ இருந்தார்‌ - மத்‌ 1:20). யூதகுல 
கன்னிகையான மரியாளிடத்தில்‌ (மத்‌ 1:18) பெத்லேகேம்‌ என்னும்‌ 
ஊரில்‌ பிறந்தார்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 17 
அவரது உலகப்‌ பிரகாரமான தந்‌ைத யோசேப்பு. யோசேப்பும்‌ (மத்‌ 
1:16) மரியாளும்‌ (லூக்‌ 3:23) தாவீதின்‌ வம்சாவழியில்‌ வந்தவர்கள்‌. 
அதாவது சாலமோன்‌ மற்றும்‌ நாத்தான்‌ மூலம்‌ அவர்களது வம்சாவழி 
பிரிகிறது. எட்டாம்‌ நாளில்‌ விருத்த சேதனம்‌ செய்யப்பட்டார்‌ - 
(லூக்‌ 2:21-24). 
அவர்‌ அறிவிலும்‌, கிருபையிலும்‌ வளர்ந்தார்‌. அவரது உறவின்‌ 
முறையான யோவான்‌ ஸ்நானகனால்‌, யோர்தான்‌ நதியில்‌, அவரது 
ஊழிய துவக்கத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌ - (மத்‌ 3:13-17). 
அதன்‌ பின்னர்‌, அவர்‌ வனாந்திரத்திற்கு சென்று, 40 
நாளளவும்‌, இரவும்‌ பகலும்‌ பிசாசானவனால்‌ (சோதனைக்காரனால்‌) 
சோதிக்கப்பட்டார்‌ - மத்‌ 4:1-1). அதைத்‌ தொடர்ந்து மூன்று 
வருடங்கள்‌ பாலஸ்தீனாவை சுற்றி நடந்து, வியாதிப்பட்டோரை 
குணமாக்கி, பிரசங்கம்‌ செய்து, போதித்து மற்றும்‌ ஆறுதல்படுத்தி 
தேவனண்டை திரும்பிய அனைவருக்கும்‌ ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 
பன்னிருவரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்‌ ஸ்காரியோத்‌ என்பவனால்‌ 
காட்டிக்‌ கொடுக்கப்பட்டு, மரிக்கும்‌ முன்னர்‌ யூதர்களாலும்‌, ரோம 
ஆளுநர்களாலும்‌ ஆறு நியாய விசாரணைகளால்‌ துன்பமடைந்தார்‌. 
சிலுவையின்‌ மீது கி.பி. 32 இல்‌ பஸ்கா தினத்தன்று தனது 
பூரணமான ஊழியத்தையும்‌, பூமியில்‌ அவரது வாழ்வையும்‌ நிறைவு 
செய்து கொண்டு இரட்சிப்பை உறுதிப்படுத்தினார்‌. தேவன்‌ 
இயேசு கிறிஸ்துவை மூன்றாம்‌ நாளாகிய, முதற்‌ பலனை சேர்க்கும்‌ 
அந்நாளில்‌ உயிருடன்‌ எழுப்பினார்‌. அவர்‌ ஒலிவமலையில்‌, 
பஸ்கா பண்டிகைக்கு பத்து தினங்களுக்கு முன்னர்‌, பரமேறிச்‌ 
சென்றார்‌ - (அப்‌ 1:8-1). பரலோகில்‌ பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ 
புகழ்ச்சிக்குரிய இடம்‌ அவருக்குக்‌ கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து 
கொண்டு நமக்காய்‌ பரிந்து பேசவும்‌, அவரது சத்துருக்களை 
பாதப்படியாக்கி போடவும்‌ காத்துக்‌ கொண்டு இருக்கிறார்‌. இயேசு 
கிறிஸ்து தனது பரிசுத்தவான்‌௧ளுடன்‌ 1000 வருடம்‌ அரசாள 
பூமிக்கு திரும்புவார்‌ - (வெளி 20:1-6). அவிசுவாசிகளை இறுதி 
நியாயத்தீர்ப்பில்‌ நியாயந்தீர்ப்பார்‌ - (வெளி 20:11-15) விசுவாசிகள்‌ 
தங்களது நித்தியத்தை இயேசு கிறிஸ்துவுடன்‌ கழிப்பார்கள்‌. 
இயேசு கிறிஸ்து ஒப்புயர்வற்ற குணாதிசயங்களைப்‌ பெற்று 
இருந்தார்‌. 
1. உலகை ஆள்பவராய்‌ இருந்தபோதிலும்‌, அவர்‌ மனித 
பெலவீனங்களை உடையவரானார்‌. 
2. முற்றிலும்‌ நீதிபரராயிருந்த போதிலும்‌, அவர்‌ நமக்காக 
பாவமானார்‌ - (2 பேதுரு 3:9. 


18 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


3. முழுவதும்‌ அழகானவர்‌. அவர்‌ ஒருவரும்‌ கெட்டுப்‌ போவதை 
விரும்பவில்லை - (2 பேதுரு 3:9). 


4. அவர்‌ முற்றிலும்‌ அன்புள்ளவர்‌. நாம்‌ பாவிகளாய்‌ இருக்கும்‌ 
போதே அவர்‌ நமக்கு இரட்சிப்பை ஏற்படுத்தினார்‌ - (ரோமர்‌ 
5:8). 


5. நித்திய ஜீவனையுடையவர்‌. அவர்‌ மரணத்திற்கு பாத்திரரானார்‌. 
சிலுவை மரணத்திற்கு தன்னை முழுவதுமாய்‌ அர்ப்பணித்தார்‌. 

6. எல்லாம்‌ அறிந்தவர்‌. ஆரம்பம்‌ முதல்‌ கடைசி வரை, அனைத்தும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌. 

7. சர்வ வல்லமையுள்ளவர்‌. இருந்த போதிலும்‌ தான்‌ பூரணமான 
தியாகபலியாவதற்கு தன்னை அர்ப்பணித்தார்‌. 


8. எங்கும்‌ நிறைந்தவர்‌. இதன்‌ பொருள்‌ தனிப்பட்ட நிலையில்‌, 
ஒவ்வொரு விசுவாசியின்‌ வாழ்விலும்‌ உதவி புரிய அவரால்‌ 
முடியும்‌ - (மத்‌ 28:19-20). 

9. மாறாதவர்‌, அவரது வாக்குத்‌ தத்தங்கள்‌ எல்லாம்‌ உண்மையாய்‌ 


இருக்கிறது. அவைகள்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை - (எபி 
13:6). 


10. சத்தியம்‌, பாதி உண்மைகளும்‌ முழுப்‌ பொய்களும்‌ நிறைந்த 
இவ்வுலகத்தில்‌, இயேசு முற்றும்‌ உண்மையுள்ளவரும்‌, சத்திய 
முள்ளவருமாய்‌ இருக்கிறார்‌ - (யோவான்‌ 14:0. 


இயேசுவின்‌ உடல்‌ மூழய துணி கண்டறியப்பட்டூள்ளது! 


இயேசு நாதர்‌ மனுக்குலத்திற்கு மீட்பை தர தன்‌ ஜீவனை 
கொடுத்தார்‌. பின்பு ஒரு மெல்லிய துணியால்‌ அரிமத்தேயு 
யோசேப்பு என்பவரால்‌ சுற்றப்பட்டு கல்லறையில்‌ வைத்து அடக்கம்‌ 
செய்யப்பட்டார்‌. மூன்றாம்‌ நாள்‌ உயிரோடு எழுந்தார்‌. அந்தத்‌ 
துணி மட்டும்தான்‌ கல்லறையில்‌ இருந்தது. அது தற்போது 
கிடைத்துள்ளது. மட்டுமல்ல அதில்‌ இரத்தம்‌ பதிந்துள்ளதும்‌ 
இயேசுவின்‌ உருவம்‌ பொதிந்துள்ளதும்‌ அதிசயமே. இது 
இத்தாலியில்‌ டூரின்‌ என்னுமிடத்தில்‌ மற்றுமோர்‌ உண்மை சான்றாக 
பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதுபற்றிய செய்திகளை கீழே 
காணலாம்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 19 


மாலை மலர்‌ செய்தி.. தூரின்‌, ஏப்ரல்‌ 03, 2013 


இயேசுவை அடக்கம்‌ செய்த துணி ஆய்வில்‌ புதிய முடிவுகள்‌ 


இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்பட்டு இறந்ததும்‌, அவரது 
உடலைப்‌ பொதிந்து அடக்கம்‌ செய்ததாக கருதப்படும்‌ துணி 
இத்தாலி நாட்டின்‌ தூரின்‌ நகர தேவாலயத்தில்‌ உள்ளது. 14.3 அடி 
நீளமும்‌ 3.7 அடி அகலமும்‌ கொண்ட இந்த துணியில்‌ சிலுவையில்‌ 
அறைந்து கொல்லப்பட்ட ஒருவரது உடலின்‌ முன்‌ மற்றும்‌ பின்‌ 
பகுதி பதிந்துள்ளது. ஈட்டியால்‌ குத்தியதில்‌ இயேசுவின்‌ விலாவில்‌ 
ஏற்பட்ட காயத்தின்‌ வடுவும்‌ இதில்‌ காணப்படுகிறது. 

1988 ஆம்‌ ஆண்டு இந்தத்‌ துணியின்‌ சிறு பகுதியை ஆய்வு 
செய்த அமெரிக்க விஞ்ஞானிகள்‌, இது 13 ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ 
போலியாக தயாரிக்கப்பட்ட ஒவியமாக இருக்கலாம்‌ என கருத்து 
தெரிவித்தனர்‌. இந்நிலையில்‌, இத்தாலியின்‌ பதுவா பல்கலைக்‌ கழக 
விஞ்ஞானிகள்‌ இந்த துணியின்‌ மற்றொரு பகுதியை ஆய்வுக்கு 
உட்படுத்தினர்‌. கார்பன்‌ டேட்டிங்‌ உள்பட பல நவீன தொழில்‌ 
நுட்பங்களைக்‌ கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 
ஆய்வின்‌ முடிவில்‌, இந்தத்‌ துணி கி.மு. 280க்கும்‌ கி.பி. 220க்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தைச்‌ சேர்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 
முந்திய ஆய்வில்‌ பயன்படுத்தப்பட்ட துணியின்‌ பகுதி கிழிசலை 
சரி செய்வதற்காக தைத்த ஒட்டுத்‌ துணியாக இருந்திருக்க 
வேண்டுமென இந்த ஆய்வில்‌ ஈடுபட்ட பேராசிரியர்‌ ஜூலியோ 
கூறினார்‌. 


மேலும்‌ துணியில்‌ பதிந்திருப்பது மனித ரத்தம்‌ என்பது உறுதி 
செய்யப்பட்டிருப்பதாகவும்‌, திடீரென ஏற்பட்ட மின்னல்‌ போன்ற 
ஒளியால்‌ இந்த இரத்தம்‌ துணியில்‌ படிந்திருக்க வேண்டுமென்றும்‌ 
பேராசிரியர்‌ பவோலா தெரிவித்தார்‌. இது எப்படி நிகழ்ந்தது என்பதை 
தங்களால்‌ விளக்க முடியவில்லை எனவும்‌ ஆய்வில்‌ ஈடுபட்ட 
விஞ்ஞானிகள்‌ தெரிவித்தனர்‌. இதுபற்றி தெரிவித்த அறிஞர்கள்‌, 
தூரின்‌ நகரில்‌ உள்ளது இயேசுவின்‌ உடல்‌ அடக்கத்திற்கு 
பயன்படுத்தப்பட்ட துணி என்பது உறுதியாகி விட்டது. இயேசுவின்‌ 
உயிர்ப்பின்‌ போது உருவான பேரொளியே இந்த துணியில்‌ அவரது 
உருவத்தை பதியச்‌ செய்திருக்க வேண்டுமென்று கூறினார்‌. 


தினமலர்‌ செய்தி: பதிவு செய்த நாள்‌ ஜூன்‌, 2015, 20:19 


டூரின்‌ (இத்தாலி): இயேசுவின்‌ உடலை அடக்கம்‌ செய்யும்போது 
அவரது உடலைச்‌ சுற்றியிருந்த துணி என்று கிறஸ்தவர்களால்‌ 


20 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 
நம்பப்படும்‌ துணி, இத்தாலியின்‌ டூரின்‌ நகரில்‌ உள்ள செயின்ட்‌ 
ஜான்‌ பேராலயத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துணியை 
இன்று போப்‌ பிரான்சிஸ்‌ சென்று பார்த்தார்‌. அந்தத்‌ துணி 
வைக்கப்பட்டிருந்த இடத்தின்‌ முன்‌ கொஞ்ச நேரம்‌ அமர்ந்திருந்து 
பிரார்த்தனை செய்தார்‌. பின்னர்‌ அங்கிருந்து கிளம்பும்‌ முன்‌ துணி 
வைக்கப்பட்டிக்கும்‌ கண்ணாடியை தொட்டு விட்டுச்‌ சென்றார்‌. 
14 அடி நீளமுள்ள அந்த லினன்‌ துணியில்‌ இயேசுவின்‌ உருவம்‌ 
பதிந்திருக்கிறது. இந்த துணி, சுற்றுச்‌ சூழலால்‌ பாதிக்கப்படாமல்‌ 
இருப்பதற்காக ஒரு கண்ணாடி பெட்டியில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
கடந்த ஐந்து வருடங்களாக திறக்கப்படாமல்‌ வைத்திருந்த 
அந்த கண்ணாடிப்‌ பெட்டி இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. 
ஜூன்‌ 24 ஆம்‌ தேதி பொதுமக்கள்‌ பார்வைக்காக அது திறந்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 2010 இல்‌ அந்தக்‌ கண்ணாடிப்‌ பெட்டி 
திறந்து வைக்கப்பட்டிருந்தபோது அதை 25 லட்சம்‌ மக்கள்‌ 
பார்த்தார்கள்‌. 

பிபிசி செய்தி: 


இயேசு பிரான்‌ மரணமடைந்த பின்னர்‌ அவரது உடல்‌ மீது 
போர்த்தப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ துணியினை பார்வையிட்டு 
அதை வணங்கி போப்‌ பிரான்சிஸ்‌ மரியாதை செலுத்தியுள்ளார்‌. 


இதற்காக வடக்கு இத்தாலியிலுள்ள ட்யூரின்‌ தேவாலயத்துக்கு 
ஞாயிறு அன்று விஜயம்‌ செய்தார்‌. இயேசு பிரானின்‌ உடல்‌ மீது 
போர்த்தப்பட்டதாக கருதப்படும்‌ அந்தத்‌ துணி இயேசு உயிரிழந்த 
பிறகு அவரது உடல்‌ மீது போர்த்தப்பட்டதாக பல கிறிஸ்தவர்களால்‌ 
கருதப்படும்‌ நிலையில்‌, அதை நேரில்‌ காண்பதற்காகவே போப்‌ 
அங்கு பயணித்துள்ளார்‌. 

ட்யூரின்‌ நகரிலுள்ள தேவாலயத்தில்‌ காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 
அந்தத்‌ துணியை தரிசித்த பின்னர்‌, போப்‌ பிரான்சிஸ்‌ திருப்பலி 
பூசைக்காக நகரின்‌ மத்திய சதுக்கத்துக்குச்‌ சென்றார்‌. வடக்கு 
இத்தாலிக்கு மதக்‌ கடமைகளுக்காக தனது முதல்‌ பயணத்தை 
மேற்கொண்ட போப்‌ பிரான்சிஸ்‌ அங்கு சிறைக்‌ கைதிகள்‌, 
குறியேறிகள்‌ மற்றும்‌ நோயாளிகளையும்‌ சந்திக்கின்றார்‌. 

இயேசுக்‌ கிறிஸ்துவின்‌ உருவம்‌ பதிந்துள்ளதாகக்‌ கூறப்படும்‌ 
இந்தத்‌ துணியை பல இலட்சக்கணக்கானோர்‌ பார்வையிட்டனர்‌. 


2010க்குப்‌ பின்னர்‌, இந்த ஆண்டே முதல்‌ முறையாக இது 
பொதுமக்களின்‌ பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 21 


விக்கிப்பீடியா 

புனித உடற்‌ போர்வை (8௦00 ௦4 பாற தூரின்‌ நகர உடற்‌ 
போர்வை. இத்தாலியம்‌ (Sindone di Torino, Sacra Sindone) என்னும்‌ 
பெயர்களால்‌ அழைக்கப்படும்‌ நார்மடி இத்தாலியின்‌ தூரின்‌ நகரில்‌ 
பாதுகாக்கப்பட்டு வணக்கம்‌ செலுத்தப்படுகின்ற வரலாற்றுச்‌ 
சிறப்புமிக்க ஒர்‌ அடக்கத்‌ துணித்‌ துண்டு ஆகும்‌. 

புனித உடற்‌ போர்வையில்‌ தோன்றும்‌ முகத்தின்‌ எதிர்மறை 
(வலது) மற்றும்‌ நேர்முறை (இடது) தோற்றம்‌ அழுத்திக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. இத்துணியில்‌ பதிந்திருக்கிற மனிதனின்‌ உருவச்‌ 
சாயல்‌ அம்மனிதன்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டு, வேதனையுற்ற 
தோற்றத்தில்‌ உள்ளதாகத்‌ தெரிகிறது. 

இந்த அடக்கத்‌ துணி இத்தாலியின்‌ தூரின்‌ நகரில்‌ புனித 
திருமுழுக்கு யோவான்‌ பெருங்கோயிலில்‌ பாதுகாக்கப்பட்டு 
வருகிறது. இத்துணியில்‌ பதிந்திருக்கின்ற மனிதனின்‌ உருவச்‌ 
சாயல்‌ சிலுவையில்‌ அறையுண்டு இறந்து துணியால்‌ பொதிந்து 
கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட இயேசுவின்‌ உருவச்‌ 
சாயலாக இருக்கலாம்‌ என்று பலர்‌ கருதுகின்றனர்‌. இந்த உருவச்‌ 
சாயல்‌ இயல்பான உருவத்‌ தோற்றத்தை விட கறுப்பு வெள்ளை 
ஒளிப்பட்டத்தின்‌ எதிர்மறை வடிவத்தில்‌ அதிகத்‌ தெளிவாகத்‌ 
தெரிகிறது. 
பொருளடக்கம்‌: 
உருவச்‌ சாயலின்‌ எதிர்மறை வடிவம்‌: 


இந்த உருவச்‌ சாயலின்‌ எதிர்மறை வடிவத்தை (Negative) முதன்‌ 
முதலில்‌ கவனித்து தெரிவித்தவர்‌ பொழுதுபோக்கு ஒளிப்படம்‌ 
எடுத்தவரான செக்கோந்தோ பியா (8௨000௦ Pia) என்பவர்‌ ஆவார்‌. 
இவர்‌ 1898இல்‌ இந்த உடற்போர்வை தூரின்‌ பேராலயத்தில்‌ 
பார்வைக்கு வைக்கப்பட்டபோது அதனை ஒளிப்படம்‌ எடுக்க 
அனுமதி பெற்றிருக்கிறார்‌. 


உடற்போர்வை பற்றிய சர்ச்சை 


அறிவியலார்‌, இறையியலார்‌, வரலாற்றாளர்‌, ஆய்வாளர்‌ போன்ற 
பலதுறை வல்லுனர்கள்‌ நடுவே இந்த உடற்‌ போர்வை இன்றும்‌ 
சர்ச்சைக்கு உரியதாகவே உள்ளது. இந்த உடற்போர்வை இயேசு 
வாழ்ந்து இறந்த கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என்று 
கூறுபவர்‌ ஒரு பக்கம்‌. இது பிற்காலத்தில்‌ உருவாக்கப்பட்டது என்று 
கூறுபவர்‌ மறுபக்கம்‌ என்று சர்ச்சை நடந்து கொண்டே இருக்கிறது. 


22 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 

அறிவியல்‌ முறையில்‌ இந்த உடற்போர்வையை ஆய்ந்தவர்கள்‌ 
பல கொள்கை அணுகுமுறைகளை முன்வைக்கின்றனர்‌. அவற்றுள்‌ 
கீழ்வருவன அடங்கும்‌. 1. வேதியியல்‌ ஆய்வு, 2. உயிரியல்‌ ஆய்வு, 
3. மருத்துவ தடயவியல்‌ ஆய்வு. 4. ஒளியியல்‌ ஆய்வு. 


பெரிய மனிதர்களின்‌ மனந்திறந்த 


அர்த்தமுள்ள அறிக்கைகள்‌ 
Statements of Great People 


எப்படியெல்லாமோ வாழ்ந்தவர்களின்‌ இந்த புலம்பல்களை 
பார்த்தாவது நாம்‌ புதிய தீர்மானங்களை இன்றாவது எடுத்துக்‌ 
கொள்வது நல்லது. அதற்காகவே இவைகளை கீழே தருகிறோம்‌. 


வாழ்வது ஒரே தடவை. அது தேவனுக்கு பிரியமாக, பிறருக்கு 
பயனாக, நமக்கு திருப்தியாக, மோட்சம்‌ செல்லத்‌ தகுதியாக 
வாழ்வோமே. ஒர்‌ அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நாம்‌ உறுதி 
எடுத்தால்‌, இறைவனிடத்திலிருந்து அதற்குரிய பலத்தை கட்டாயமாக 
நாம்‌ பெறலாம்‌. அந்த வலிமையை நல்ல குறிக்கோளுக்காக மட்டும்‌ 
பயன்படுத்தினால்‌, வாழும்‌ வரை வீழ்ச்சியில்லை. 


1. Elizabeth the First - முதலாம்‌ பேரரசி எலிசபெத்‌: 


இங்கிலாந்தின்‌ அரச குடும்பம்‌ எவ்வளவு செல்வச்‌ செழிப்புடன்‌ 
வாழ்ந்தனர்‌ என்பதை அறியாதவர்கள்‌ உண்டோ? ஆனாலும்‌ இந்த 
பேரரசி தன்‌ ஆயுளின்‌ கடந்து போன ஒரு நொடியைக்‌ கூட 
சொத்துக்கள்‌ அனைத்தையும்‌ கொடுத்தாலும்‌ இனி திரும்பப்‌ பெற 
முடியாத ஒன்று என்பதை எவ்வளவு ஆழமாக உணர்ந்து இவ்வாறு 
அறிக்கையிட்டார்கள்‌ என்று கவனியுங்கள்‌. 

““என்‌ ஐசுவரியம்‌ அனைத்தும்‌ என்‌ ஆயுளின்‌ மணித்துளிகளில்‌ 
ஒரு வினாடிக்குத்தான்‌ சமம்‌.” 


2. Prince Henry Frederick of Wales - வேல்ஸ்‌ இளவரசன்‌ ஹென்றி 


உல்லாசமாக வாழும்போது அது மாயையான இன்பம்‌ தருவதால்‌ 
யாரும்‌ அப்போது மரணத்தை, கடவுளை, நியாயத்‌ தீர்ப்பை 
நினைப்பதில்லை. பாவ மன்னிப்பைத்‌ தேடுவதில்லை. ஆனால்‌ 
மரணம்‌ அருகில்‌ வந்துவிடும்போது, ஐயோ அவனுடைய ஆத்துமா 
படும்பாடு எப்படியாக இருக்கும்‌ என்பது இந்த இளவரசனின்‌ 
புலம்பலில்‌ நமக்கு நன்றாகத்‌ தெரிகிறது அல்லவா? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 23 
“என்னை ஒரு கயிற்றால்‌ கட்டி இழுத்து என்‌ கட்டிலை விட்டு 
கீழே தள்ளிவிடுங்கள்‌. என்னை சாம்பலில்‌ போடுங்கள்‌. நான்‌ 
துக்கப்படுத்தின என்‌ ஆண்டவரிடம்‌ நான்‌ என்‌ பாவமன்னிப்புக்காக 
ஜெபித்தாக வேண்டும்‌. நான்‌ உல்லாசத்தால்‌ அழித்துப்‌ போட்ட 
அந்த விலைமதிப்பில்லா நேரம்‌ மீண்டும்‌ கிடைக்காதா என இன்று 
ஏங்குகிறேன்‌. ஆனாலும்‌ அவை திரும்பக்‌ கூடுமோ?”்‌ 


3. Socrates - சாக்ரடீஸ்‌ 


ஓர்‌ கிரேக்க பேரறிஞர்‌, தத்துவ மேதை. இவரின்‌ ஞானத்தால்‌ 
அன்றும்‌ இன்றும்‌ கவர்ந்து இழுக்கப்படாதவரில்லை. 

இவர்‌ உலக ஞானத்தைக்‌ கரைத்து குடித்திருந்தும்‌ ஆத்தும 
மீட்பிற்கு அந்த ஞானம்‌ உதவாது.. ஆண்டவரின்‌ வார்த்தையாகிய 
வேதம்தான்‌ அதற்கு உதவும்‌ வல்லமையுடையது என ஆணித்தரமாக 
சொன்னதை இங்கே கவனிப்பீர்களா? 


“உலகின்‌ ஞானம்‌ அனைத்தையும்‌ சேர்த்தாலும்‌ அவை இந்த 
உலகை நீந்திக்‌ கடக்க நாம்‌ பயன்படுத்தப்‌ பார்க்கும்‌ ஒரு துரும்பு 
எனத்தான்‌ கூற முடியும்‌. அப்படியானால்‌ இந்த பிறவிக்‌ கடலை 
கடந்து கரைசேர வேறு வலிமையான கருவி இருக்கக்‌ கூடுமானால்‌ 
அது தேவனுடைய வார்த்தையாகத்தான்‌ இருக்க முடியும்‌.” 

4. Tony Hancock (British comedian)- டோனி ஹான்காக்‌ - பிரிட்டன்‌ 
காமடியன்‌. 

இவர்‌ வாழும்‌ நாட்களில்‌ இவரை அறியாதவர்‌ இருக்க முடியாது. 
புகழ்‌ வாய்ந்த இவர்‌ கோடிக்கணக்கானவர்களை சிரிக்க வைத்தும்‌ 
என்ன பயன்‌? இவருக்காக அழக்‌ கூட ஒருவரும்‌ இருக்க 
மாட்டார்கள்‌ என நன்றாக அறிந்திருந்தாரா? இல்லையே. ஆனால்‌ 
மரணத்தை தனியாகத்தானே சந்தித்தார்‌. 

“நான்‌ வாழ்ந்ததைக்‌ கூட ஒருவரும்‌ அறியாத நாட்கள்‌ 
வருகிறது. நான்‌ விட்டுச்‌ செல்லும்‌, எடுத்துச்‌ செல்லும்‌ ஒன்றும்‌ 
இல்லை. எனக்காக ஒப்பாரி பாட ஒருவரும்‌ இல்லை. இதுதான்‌ 
எவருக்கும்‌ விழும்‌ மரண அடி!” 

எனவே தேவனுக்கு பயந்து ஓர்‌ நீதிமான்‌ முடிவு எவ்வளவு 
நிம்மதியானது என்பதை இப்போதே உணர்ந்து, நமது சாதனையை 
விட நமது சாந்தி எவ்வளவு முக்கியம்‌ என அறிவோமாக. 

5. Phillip Il, King of France - பிரான்சு நாட்டின்‌ அரசன்‌ 3ஆம்‌ பிலிப்பு 


இறைவன்‌ ஒருவன்‌ உண்டு. அவர்‌ நீதிபரர்‌, கட்டாயமாக இறுதி 


24 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


தீர்ப்பு உண்டு என இவர்‌ ஆழமாக நம்பியதால்‌ கலக்கத்தோடு 
புலம்புவதை கண்டீர்களா? 

“கடவுளுக்கு எப்படிப்பட்ட கணக்கை நான்‌ ஒப்படைப்பேன்‌. 
நான்‌ வாழ்ந்த வாழ்வை இன்னும்‌ சிறப்பான வேறு வகையில்‌ வாழ 
எனக்கு வகை தெரியாமல்‌ போனதென்ன?”? 

6. ௦147௨ - நாத்திகர்‌ வால்டேர்‌, புரட்சி எழுத்தாளர்‌ 

இவர்‌ இயேசுவைப்‌ பற்றி தன்‌ முற்காலத்தில்‌ கூறியது: 

அந்த அதிர்ஷ்டமற்றவனை சபிக்கிறேன்‌. உலகத்தை ஆக்கிர 
மித்த பரிகாசமான மதம்‌, அர்த்தமற்ற மதம்‌, இரத்தவெறி பிடித்த 
மதம்‌ எது என்றால்‌ அது கிறிஸ்தவம்தான்‌. ஒவ்வொரு கனவானும்‌, 
அறிவாளியும்‌ கிறிஸ்தவனைப்‌ பயமுறுத்தி அடக்க வேண்டும்‌. 
இன்னும்‌ 20 வருடத்தில்‌ இந்த விஷமத்தனமான கிறிஸ்தவம்‌ 
அழிந்து விடும்‌. 12 சீடர்களால்‌ உருவான கிறிஸ்தவத்தை என்‌ 
ஒரே கையால்‌ நசுக்கி விடுவேன்‌. 


இதே வால்டேரின்‌ வீட்டை வாங்கி அங்கே பைபிள்‌ அச்சடிக்கப்‌ 
பட்டது வரலாறு. ஆனால்‌ இந்த வால்டேர்‌ தான்‌ மரிக்கும்‌ போது 
புலம்பியதைப்‌ பாடுங்கள்‌. 


“நான்‌ தேவனாலும்‌, மனிதனாலும்‌ கைவிடப்பட்டேன்‌. நான்‌ 
நரகத்துக்கே போவேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ ஆயுளில்‌ 6 மாதத்தை 
எனக்கு கடனாக தரக்‌ கூடுமானால்‌ என்னுடைய விலையில்‌ 
பாதியை உங்களுக்குத்‌ தருவேன்‌. அப்படித்‌ தந்தாலும்‌ நான்‌ 
நரகத்திற்கே போவேன்‌. கொடுத்த உங்களையும்‌ நரகத்திற்கே 
கொண்டு போவேன்‌. ஆ, கிறிஸ்துவே, ஆ, கிறிஸ்துவே !”” 


7. Tom Paine - டாம்‌ பேன்‌ 


பகுத்தறிவுவாதி. இவர்‌ எழுத்துக்கள்‌ ஐரோப்பா முழுவதையும்‌ 
நாத்திக வேரலையால்‌ நிரப்பிற்று. கடவுள்‌ நம்பிக்கையை தாக்குவதில்‌ 
இவருக்கு இணை வேறு யாருமில்லை. “இது பகுத்தறிவின்‌” காலம்‌ 
என்ற புரட்சி நூலை வெளியிட்டார்‌. அணையாத நாத்திக தீ உலகம்‌ 
முழுவதும்‌ பரவிற்று. ஆனால்‌ இவரின்‌ மரண நேர புலம்பலைப்‌ 
பற்றி எத்தனை பேர்‌ அறிந்துள்ளனர்‌? இதோ அதனைப்‌ பாருங்கள்‌. 

“நான்‌ எழுதிய பகுத்தறிவின்‌ காலம்‌ (௦6 ௦4 568500) என்னும்‌ 
நாத்திக) நூல்‌ பிரசுரிக்கப்படாதிருக்குமானால்‌, நான்‌ உலகங்‌ 
களையே (எனதாயிருக்குமானால்‌) அதற்கீடாகக்‌ கொடுப்‌ பேன்‌. 
நான்‌ தனிமையாய்‌ விடப்படுவது நரகமே. ஏதாவது ஒரு குழந்தை 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 25 
யாவது என்னோடு இருக்கட்டும்‌. என்னை தனியே விட்டு 
விடாதீர்கள்‌. நரகத்தின்‌ அருகில்‌ சென்று கொண்டிருக்கிறேன்‌. 
சாத்தான்‌ தனக்கு ஒரு ஏஜென்ட்‌ வைத்திருந்தானேயானால்‌, அது 
நானாகத்தான்‌ இருந்திருப்பேன்‌. தேவனே உதவும்‌. இயேசுவே 
எனக்கு உதவும்‌.” 


8. சர்‌ பிரான்சிஸ்‌ நியூபோர்ட்‌: 


நரகத்தின்‌ வேதனையை உணர்ந்து, அதிலிருந்து நம்மை மீட்க 
இயேசுவானவர்‌ ஏற்படுத்தியுள்ள எளிய வழியின்‌ மேன்மையை 
அடைய துடிப்பதையும்‌ வழியின்‌ மேன்மையை அடைய துடிப்பதையும்‌, 
புலம்புவதையும்‌ பாருங்கள்‌. 


“அவியாத அக்கினியின்‌ உபாதையை ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அனுபவித்தாவது ஆண்டவரின்‌ கிருபையைப்‌ பெற்று அவரண்டை 
திரும்பக்‌ கூடுமானால்‌ நலமாயிருக்கும்‌. ஆனால்‌ அது வீண்‌ 
நம்பிக்கை. கோடான கோடி ஆண்டுகளும்‌ என்‌ வேதனைக்கு 
முடிவுண்டாகாதே. நித்தியமே, ஆ நித்தியமே, நரகத்தின்‌ தாங்க 
முடியாத வேதனைக்கு முடிவேயில்லை. 

“கடவுள்‌ ஒருவர்‌ உண்டு என யாரும்‌ எனக்கு சொல்ல வேண்டாம்‌. 
ஒருவர்‌ உண்டு என்பதை நான்‌ அறிவேன்‌. நரகம்‌ இல்லை என்றும்‌ 
எவரும்‌ எனக்கு சொல்ல வேண்டாம்‌. ஏற்கனவே நான்‌ நரகத்தின்‌ 
அருகே இழுத்துச்‌ செல்லப்படுகிறதை அறிகிறேன்‌. ஓ... அந்த 
அவியாத அக்கினி வருகிறது. பாவிகளே, என்னை உங்கள்‌ 
நம்பிக்கையற்ற வீண்‌ வார்த்தைகளால்‌ நாசமாக்கினீர்களே !”்‌ 


9. Vespasian, Roman Emperor - ரோம பேரரசன்‌ வெஸ்பேசியன்‌. 


இயேசுவின்‌ நாமம்‌ உலகில்‌ இல்லாதபடி அழித்துவிட சபதம்‌ 
செய்த ரோம அரசன்‌ ஜூலியன்‌ போரில்‌ காயமடைந்து உயிர்‌ 
பிரியும்‌ நேரம்‌ தன்‌ இரத்தத்தை கையில்‌ அள்ளி வானத்துக்கு 
நேராக எறிந்து “கலிலேயனே, நீயே ஜெயித்தாய்‌” என்று கூறி 
மரித்தான்‌. இங்கு கலிலேயனே என்று அவன்‌ குறிப்பிட்டது இயேசு 
கிறிஸ்துவையே யாகும்‌.”” 
10. பிரான்ஸ்‌ தேச பேரரசன்‌ நெப்போலியன்‌: 

அலெக்சாண்டர்‌, சீசர்‌ மற்றும்‌ என்னுடைய கனவுகள்‌ எல்லாம்‌ 
மெல்லிய காற்றில்‌ மறைந்தே போயின. அதே நேரம்‌ இந்த 
யூதேயாவின்‌ ஏழை இயேசு மட்டும்‌ தன்‌ கரங்களால்‌ அடக்கி, 
நூற்றாண்டுகள்‌ கடந்து, ஒவ்வொரு மனிதனின்‌ ஒவ்வொரு 
தேசத்தின்‌ எதிர்காலத்தையும்‌ வரையறுக்க முடிகிறது. 


26 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


11. லெனார்டோ டா வின்சி: 


“நான்‌ தேவனையும்‌ மனுக்குலத்தையும்‌ என்‌ படைப்புகளால்‌ 
வேதனைப்படுத்தி விட்டேன்‌. ஏனெனில்‌ அவைகளின்‌ தரம்‌ 
மோசமானவையாக அமைந்து விட்டது.” 


12. Charles Dawrin - சார்லஸ்‌ டார்வின்‌: 


“நான்‌ அறிமுகப்படுத்தின பரிணாம கருத்துகள்‌ நோக்கிப்‌ 
போகிறேன்‌.” 


13. Robert Ingarsal - ராபர்ட்‌ இங்கர்சால்‌: 


“ஒரு கடவுள்‌ இருந்தால்‌ கடவுளே என கூப்பிடுகிறேன்‌. எனக்கு 
ஒரு ஆன்மா என்று இருந்தால்‌ அதை மீட்க மாட்டீரா? அன்பான 
இல்லைவாதிகளே, இங்கர்சாலாகிய என்னுடைய கொள்கையும்‌ 
நம்பிக்கையும்‌ செத்துவிட்டது. அவிசுவாசிக்கிறவன்‌ அழிந்து 
போவான்‌. எவன்‌ நரகத்திற்கே போவதையும்‌ மனம்‌ மாறுவதற்கு 
ஏற்ற நம்பிக்கையும்‌ இல்லாதவனாக உள்ளானோ அவனைப்‌ 
பார்த்து எச்சரிக்கிறேன்‌. உன்‌ தேவனை எதிர்க்கும்‌ குணத்தை 
விட்டு விடு. நம்பி மனந்திரும்பு.”” 


14. Sir Thomas Scott - சர்‌. தாமஸ்‌ ஸ்காட்‌ 


இந்த நிமிடம்‌ வரை ““ஒரு கடவுளோ, நரகமோ இல்லை என 
நினைத்தேன்‌. இப்போது இரண்டும்‌ உண்டு என நம்புகிறேன்‌. சர்வ 
வல்ல கடவுளிடம்‌ இருந்து எனக்கு உண்டாகும்‌ தண்டனையை 
எண்ணிப்‌ பார்த்து நடுங்குகிறேன்‌.”” 
15. சீஷர்‌ போர்ஜிரியா: 

நான்‌ வாழும்‌ காலத்தில்‌ எல்லாவற்றிற்கும்‌ எல்லாம்‌ ஆயத்தப்‌ 
படுத்தினேன்‌. மரணத்திற்கு மட்டும்‌ ஆயத்தப்படுத்த தவறினேன்‌. 
இப்போதோ நான்‌ சாவை நெருங்கி விட்டேன்‌. நான்‌ இதற்கு 
இப்போது ஆயத்தமில்லையே என்ன செய்வேன்‌? (மாபெரும்‌ 
கொடுங்கோலனாக வாழ்ந்த பேரரசன்‌, நல்ல அமைதியான நாட்டை 
உருவாக்க தடையாக இருந்ததை அழிப்பதாகச்‌ சொல்லி கொன்று 
குவித்தவன்‌) 
16. Severus - Roman Emperor - செவெரேஸ்‌ 


3.) 


“| have been everything, and everything is NOTHING’. 


எல்லாம்‌ நானாகவே இருந்தேன்‌. ஆனால்‌ எல்லாம்‌ இப்போது 
ஒன்றுமே இல்லை. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 27 


அவர்‌ வார்த்தையில்‌ வற்டுதம்‌ 

1. கானாவூர்‌ கல்யாண வீட்டில்‌ அற்புதம்‌ - (யோவான்‌ 2:7-10): 
நீங்கள்‌ இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில்‌ 
கொண்டு போங்கள்‌ என்றார்‌. சாதாரண தண்ணீர்‌ சுவை 
மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது. 

2. காற்றை கடலை அதட்டினார்‌ - (மத்தேயு 8:23-27) 
காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டினார்‌. அது அப்படியே 
அமைதலாயிற்று. 

3. அசுத்த ஆவி (லூக்கா 4:33-35) 
நீ பேசாமல்‌ இவனை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போ என்று அதை 
அதட்டினார்‌. அந்த அசுத்த ஆவி அலறி அடித்துக்‌ கொண்டு 
ஓடியது. 

4. ஊமையான பிசாசு - (மாற்கு 9:17-27) 
இனி இவனுக்குள்‌ போகாதே என்று நான்‌ உனக்குக்‌ கட்டளை 
யிடுகிறேன்‌ என்று அதட்டினார்‌. அந்த அசுத்த ஆவி அவனை 
விட்டு விலகியது. 

5. மனுசனைப்‌ பிடித்த அசுத்த ஆவி -1 லூக்கா 4:33-35) 
நீ பேசாமல்‌ இவனை விட்டு புறப்பட்டுப்‌ போ என்று அதை 
அதட்டினார்‌. அது அவனை விட்டு சென்றது. 

6. குஷ்டரோகி லூக்கா 17:12-16) 
நீங்கள்‌ போய்‌ ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள்‌ 
என்றார்‌. அந்தப்படி அவர்கள்‌ போகையில்‌ குஷ்டரோகம்‌ 
குணமாகி சுத்தமானார்கள்‌. 

7. சூம்பின கையுடையவன்‌ - (லூக்கா 6:6-10) 
உன்‌ கையை நீட்டு என்றார்‌. அப்படியே அவன்‌ தன்‌ கையை 
நீட்டினான்‌. உடனே அவன்‌ கை மறுகையைப்‌ போல 
சொஸ்தமாயிற்று. 

8. பிசாசினால்‌ கொடிய வேதனை அடைந்த சிறுமி - (மத்தேயு 
15:22-28) 
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்‌ கடவது என்றார்‌. அந்நேரம்‌ 
அவள்‌ மகள்‌ ஆரோக்கியமானாள்‌. 


10. 


11. 


12. 


13. 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


மரித்த லாசரு - (யோவான்‌ 11:1, 21, 43, 44) 
லாசாருவே, வெளியே வா என்று, உரத்த சத்தமாய்‌ கூப்பிட்டார்‌. 
அப்பொழுது, 4 நாட்கள்‌ முன்பு மரித்தவன்‌ உயிரோடே 
வெளியே வந்தான்‌. 
ராஜாவின்‌ மனுஷருடைய மகன்‌ (யோவான்‌ 4:47-50-52) 
இயேசு அவனை நோக்கி; “நீ போகலாம்‌. உன்‌ குமாரன்‌ 
பிழைத்திருக்கிறான்‌” என்றார்‌. உடனே அவன்‌ குமாரன்‌ உயிர்‌ 
பிழைத்தான்‌. 
வழியருகே குருடன்‌ - மாற்கு 10:47-51) 
நீ போகலாம்‌. உன்‌ விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது என்றார்‌. 
உடனே அவன்‌ பார்வையடைந்து, வழியிலே இயேசுவுக்குப்‌ 
பின்‌ சென்றார்‌. 
படகு நிறைய மீன்‌ - (லூக்கா 5:4-6) 
ஆழத்திலே தள்ளிக்‌ கொண்டு போய்‌, மீன்‌ பிடிக்கும்படி 
உங்கள்‌ வலைகளைப்‌ போடுங்கள்‌ என்றார்‌. இரண்டு படகு 
நிறைய மீன்‌ கிடைத்தது. 
திமிர்வாதக்காரன்‌ - (மாற்கு 2:3-5) 
இயேசு அவர்கள்‌ விசுவாசத்தைக்‌ கண்டு, திமிர்வாதக்காரனை 
நோக்கி, மகனே, உன்‌ பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்பட்டது 
என்றார்‌. திமிர்வாதக்காரன்‌ சுகமானான்‌. 

தொடுகையில்‌ அற்புதம்‌ 
18 வருஷம்‌ கூனியாக இருந்த ஸ்திரி - (லூக்கா 13:11-13) 
அவள்‌ மேல்‌ தனது கைகளை வைத்தார்‌. உடனே அவள்‌ 
நிமிர்ந்து, தேவனை மகிமைப்படுத்தினாள்‌. 
குருடர்கள்‌ - (மத்தேயு 9:27-29) 
அவர்களுடைய கண்களை அவர்‌ தொட்டு; உங்கள்‌ 
விசுவாசத்தின்‌ படி உங்களுக்கு ஆகக்‌ கடவது என்றார்‌. 
குஷ்டரோகிகள்‌ - (லூக்கா 5:12,13) 
அவர்‌ தமது கையை நீட்டி அவனைத்‌ தொட்டு, எனக்குச்‌ 
சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார்‌; உடனே குஷ்டரோகம்‌ 
அவனை விட்டு நீங்கியது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 29 


4. மரித்த சிறு பெண்ணை எழுப்பினார்‌ - (லூக்கா 8:41, 53,54) 


அவளுடைய கையைப்‌ பிடித்து; பிள்ளையே எழுந்திரு 
என்றார்‌. அப்பொழுது அவள்‌ உயிர்‌ திரும்ப வந்தது. உடனே 
அவள்‌ எழுந்திருந்தாள்‌; அவளுக்கு ஆகாரங்‌ கொடுக்கக்‌ 
கட்டளையிட்டார்‌. 

5. மல்குஸின்‌ வெட்டப்பட்ட காது (லூக்கா 22:50, 51) 


அப்பொழுது இயேசு இம்மட்டில்‌ நிறுத்துங்கள்‌ என்று 
சொல்லி அவனுடைய காதைத்‌ தொட்டு, அவனைச்‌ 
சொஸ்தப்படுத்தினார்‌. 
தொட்டதும்‌ சொன்னதும்‌ 

6. மரித்த வாலிபனின்‌ பாடையைத்‌ தொட்டார்‌ - (லூக்கா 7:14, 15) 
கிட்ட வந்து, பாடையைத்‌ தொட்டார்‌. அதைச்‌ சுமந்தவர்கள்‌ 
நின்றார்கள்‌. அப்பொழுது அவர்‌, வாலிபனே, எழுந்திரு என்று 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. மரித்தவன்‌ எழுந்து 
உட்கார்ந்து பேசத்‌ தொடங்கினான்‌. 


7. பிறவிக்‌ குருடன்‌ (யோவான்‌ 9:6, 7) 


இவைகளைச்‌ சொல்லி, அவர்‌ தரையிலே துப்பி, உமிழ்‌ நீரினால்‌ 
சேறுண்டாக்கி, அந்தச்‌ சோற்றைக்‌ குருடனுடைய கண்களின்‌ 
மேல்‌ பூசி நீ போய்‌ சிலோவாம்‌ குளத்திலே கழுவு என்றார்‌. 
அப்படியே அவன்‌ போய்க்‌ கழுவி, பார்வையடைந்தவனாய்‌ 
திரும்பி வந்தான்‌. 

கர்த்தரைப்‌ போன்று அதிசயம்‌, அற்புதம்‌, போதனை செய்த 
தேவர்கள்‌ எவருமே இல்லை. 


எனக்குத்‌ தெரிந்து “குரு' என்று அழைக்கப்படுவதற்குத்‌ 
தகுதியான ஒரு நபர்‌ இருக்கிறார்‌. அவர்தான்‌ நாசரேத்தைச்‌ 
சேர்ந்த இயேசு..! - டாக்டர்‌ எஸ்‌.ராதாகிருஷ்ணன்‌ 

மண்ணிடை இயேசு மறுபடி வருவார்‌ என்பது சத்தியமே! 
புண்கள்‌ இருக்கும்‌ வரையில்‌ மருந்து தேவை. நித்தியமே! 
விண்ணர சமையும்‌ உலகம்‌ முழுவதும்‌ இதுதான்‌ தத்துவம்‌! 
எண்ணும்‌ எழுத்தும்‌ எல்லாம்‌ அவரே இயேசுவை நம்புவமே! - 
கவிஞர்‌ கண்ணதாசன்‌, இயேசு காவியம்‌. 


ஈசன்‌ வந்து சிலுவையில்‌ மாண்டான்‌ எழுந்துயிர்த்தனன்‌ 
நாள்‌ ஒரு மூன்றில்‌, நேசமா மரியா மகதலேநா நேரிலே இந்தச்‌ 


30 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 
செய்தியைக்‌ கண்டாள்‌. - மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ 
(பாரதியார்‌ கவிதைகள்‌, தோத்திரப்‌ பாடல்கள்‌ 75, யேசு கிறிஸ்து) 


முக்தி வேண்டுமானால்‌ இயேசுவை அணுகுங்கள்‌. நீங்கள்‌ 
கற்பனை செய்ய முடிந்த எந்தக்‌ கடவுளை விடவும்‌ மிக உயர்ந்த 
நிலையில்‌ இருப்பவர்‌ இயேசு..! - விவேகானந்தர்‌, ஞானதீபம்‌, (சுடர்‌ 
7, பக்கம்‌ 270) 


ஒரு பாவமும்‌ அறியாத இந்த மனிதர்‌ மற்றவருக்காக மட்டுமின்றி 
எதிரிகளுக்காகவும்‌ பலியாக தம்மை ஒப்புக்‌ கொடுத்து இந்த 
உலகத்திற்கே மீண்டும்‌ பொருளானார்‌. இது ஒரு நிறைவான 
செயல்‌. - மகாத்மா காந்தி 


இயேசு கடவுளா? தொழுகைக்கு உரியஹா? 


“கத்தோலிக்க பெந்தெகொஸ்தே” இயக்கத்தின்‌ நிறுவனர்‌ 
அவர்களிடம்‌ ஒரு இஸ்லாமிய நண்பர்‌ கேட்ட கேள்விக்கு அவர்‌ 
குந்த அடக்கமான அழகான பதில்‌... 
கேள்வி: 


நீங்கள்‌ உண்மையான ஒரு கிறிஸ்துவர்‌ என்றால்‌ பைபிளை 
முழுமையாக வசித்துள்ளீர்கள்‌ என்றால்‌ இயேசு கடவுள்‌, என்னையே 
வழிபடுங்கள்‌ என கூறிய ஒரு வசனத்தை பைபிளில்‌ இருந்து 
எடுத்துக்‌ காட்டுமாறு நான்‌ சவால்‌ விடுகிறேன்‌. அப்படி நீங்கள்‌ 
எடுத்துக்‌ காட்டினால்‌ நான்‌ கிறிஸ்தவ மதத்தை விசுவாசிப்பேன்‌. 
பதில்‌: 

அன்பரே ! தங்கள்‌ கேள்வியைப்‌ பார்த்தேன்‌. கேள்வியை இன்னும்‌ 
சற்று தமிழ்‌ பண்போடு கேட்டிருப்பின்‌ நலமாயிருந்திருக்கும்‌. 
தங்களின்‌ கேள்விக்கு நான்‌ திருப்தியான பதில்‌ கொடுக்கிறேனா 
என்பது தெரியவில்லை. காரணம்‌, கேள்விக்குள்ளேயே ஆயிரம்‌ 
குதர்க்கங்கள்‌ காண்கிறேன்‌. 

இருப்பினும்‌ தங்கள்‌ நல்லெண்ணத்தை மதித்து விடைதர 
முயல்கிறேன்‌. தங்களுக்கு போதுமானதாக இருந்தால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
1. இயேசு கூறுகிறார்‌: 


1. கடவுளை நாம்‌ வழிபட வேண்டும்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 31 


2. மத்‌ 4:10 (இ.ச. 6.13) 
3. எப்படி வழிபட வேண்டும்‌. 
2. இயேசுவே கடவுள்‌ 
அ. இயேசு கூறுகிறார்‌: 
1. நானும்‌ தந்தையும்‌ (கடவுளும்‌) ஒன்றே - யோவான்‌ 10:30. 
2. “இறைவனாகிய - மனிதன்‌” - இறைமகன்‌ நானே- யோ.10:36 
3 


பழைய ஏற்பாட்டில்‌ கூறிய “இருக்கிறவர்‌ நானே” (வி.ப.3:14 
என்ற கடவுள்‌ நானே - யோவா. 8:24. 


4, என்னைக்‌ காண்பது தந்தையை (கடவுளைக்‌) காண்பது ஆகும்‌. 
(யோவா 14:8, 9,10) 


ஆ. நற்செய்தி கூறுகிறது: 
1. வாக்கு (இயேசு கடவுளாயிருந்தார்‌ - யோவா. 1:1 
2. உலகை கடவுள்‌ படைத்தார்‌ என்று பைபிள்‌ கூறுகிறது. தொ.நூ. 


1:1 ஆனால்‌ அந்த கடவுள்‌ இயேசுவே என்று நற்செய்தி 
கூறுகிறது - யோ. 1:3,10 


இ. பவுல்‌ கூறுகிறார்‌: 

1. அனைத்தும்‌ இயேசுவால்‌ படைக்கப்பட்டன - கொலோ 1:16,17. 
2. இயேசு கடவுளின்‌ சாயல்‌ - கொலோ. 1:15. 

3 


கடவுள்‌ தன்மையின்‌ முழு நிறைவும்‌, உடலுருவில்‌ கிறிஸ்துவில்‌ 
குடி கொண்டிருக்கிறது. - கொலோ 2:9 


4. இயேசு கடவுளாகிய மீட்பர்‌. - 1 தீமோ. 4:10, 2:3, 1:1 
3. இயேசுவின்‌ பெயரில்‌ - கடவுள்‌ 

1. இயேசுவின்‌ மொழி - இம்மானுவேல்‌. 

2 


. இமமானுவேல்‌ என்றால்‌ “கடவுள்‌ நம்மோடு இருக்கிறார்‌ என்பது 
பொருள்‌”. - மத்‌. 1:22,23. 


ஆ 


. இயேசு தன்னைக்‌ கடவுள்‌ என்று கூறியதால்‌ - யூதர்‌ அவரைக்‌ 
கொன்றனர்‌. 

1. மனிதனாகிய நீ, உன்னையே கடவுளாக்கிக்‌ கொள்கிறாய்‌. 
எனவே நாங்கள்‌ உன்‌ மேல்‌ கல்‌ எறிகிறோம்‌. - யோ. 10:33. 


32 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


5. பைபிளில்‌ இயேசுவை கடவுளாக வழிபட்டவர்கள்‌. 

1. மூன்று ஞானிகள்‌ இயேசுவை ஆராதித்தார்கள்‌. மத்‌. 2:2, 2:11. 

2. திருத்தூதர்கள்‌, இயேசுவை இறைமகன்‌ (மனித உருவில்‌ 
தோன்றிய கடவுள்‌) என்று கூறி ஆராதித்தனர்‌ - மத்‌. 14:33. 


3. சீடர்கள்‌, இயேசுவின்‌ காலடிகளைப்‌ பற்றி பணிந்து ஆராதித்தனர்‌ 
- மத்‌. 28:9. 


பாதர்‌ அவர்கள்‌ தந்த விளக்கங்களோடு நாம்‌ வேதத்தின்‌ 
மற்ற வசனங்களையும்‌ இணைத்து இயேசு வழிபாட்டிற்கு உரிய 
இறைமகன்‌, அவர்‌ உலகில்‌ நமது பாவ மன்னிப்பிற்காக - 


1. உடலெடுத்து வந்துவிட்டபடியாலும்‌, 


2. அவர்‌ தேவ இரகசியத்தை கடைப்பிடித்து சிலுவை மரணம்‌ 
மூலம்‌ பிசாசை தோற்கடிக்க வேண்டியதாக இருந்ததாலும்‌ மிக 
வெளிப்படையாக சொல்லாமலும்‌, சொல்ல வேண்டிய இடத்தில்‌ 
குறியீடு போல்‌ கூறியும்‌ உள்ளார்‌. இதற்கு வேதம்‌ “தேவ 
இரகசியம்‌” எனக்‌ கூறுகிறது என அறிய வேண்டும்‌. 
இதோ மற்ற வசனங்கள்‌: 


ஆதியிலே உலகத்தை உண்டாக்கும்‌ போது இயேசுவும்‌ இணைந்து 
உண்டாக்கினார்‌. (ஆதி 1:26) மனுஷனை உண்டாக்குவோமாக. 
அவர்‌ படைத்தவர்‌. எனவே சிருஷ்டிகரை தொழ வேண்டுமே! 

இயேசு வந்து மனிதனாக பிறந்தபோதே பரலோகத்திலும்‌ 
இருந்து உலகை ஆண்டு வந்தார்‌ என்ற இரகசியத்தை இயேசுவே 
கூறுவதைக்‌ கேளுங்கள்‌ - (யோவான்‌ 3:13). “பரலோகத்திலிருந்து 
இறங்கினவரும்‌, பரலோகத்திலிருப்பவருமான மனுஷ குமாரன்‌ 
நான்‌.” இங்கே இருந்து கொண்டே சொர்க்கத்திலும்‌ இருந்தார்‌ 
எனில்‌ வானோர்‌, பூதலத்தோர்‌ தொழுகை யாரிடம்‌ தொடர்ந்து 
சென்றது? அவரிடமே அல்லவா? 


இவர்‌ பிறப்பை அறிவிக்கையிலே இவரே நித்திய பிதா எனவும்‌ 
இவரே வல்லமையுள்ள தேவன்‌ எனவும்‌ வேதம்‌ அழைக்கிறது - 
(ஏசாயா 9:6) ““நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌. நமக்கு ஒரு குமாரன்‌ 
கொடுக்கப்டட்டார்‌. கர்த்தத்துவம்‌ அவர்‌ தோளின்‌ மேலிருக்கும்‌, 
அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌. ஆலோசனை கர்த்தர்‌, வல்லமையுள்ள 
தேவன்‌, நித்திய பிதா, சமாதானப்‌ பிரபு எனப்படும்‌.'” வல்லமையுள்ள 
இந்த இயேசு தேவன்‌, தாமே என்றுமுமுள்ள கடவுளாகிய பிதாவாக 
இருக்கிறாரே அவரை தொழ மறுக்கலாமா? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 33 

உண்மைக்‌ கடவுள்‌ இயேசுவே என்று வேதம்‌ கூறுவதைப்‌ 
பாருங்கள்‌ - (1 யோவான்‌ 5:20). “இவரே மெய்யான தேவனும்‌, 
நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்‌.” 


மெய்யான தேவனுக்கு தொழுகை தவறா? 


இயேசு தன்னை ஆண்டவர்‌ என்றும்‌, தேவன்‌ என்றும்‌ 
அழைத்ததை ஏற்று அங்கீகரித்தார்‌ - (யோவான்‌ 20:28,29) 
தோமா அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக; என்‌ ஆண்டவரே! என்‌ 
தேவனே! என்றான்‌. “அதற்கு இயேசு; தோமாவே, நீ என்னைக்‌ 
கண்டனதினாலே விசுவாசித்தாய்‌. காணாதிருந்தும்‌ விசுவாசிக்‌ 
கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்றார்‌.” ஆண்டவரும்‌ தேவனு 
மானால்‌ அவருக்குத்‌ தொழுகை உண்டே ! 

“இயேசு கர்த்தாதி கர்த்தர்‌? என வெளி 17:14இல்‌ அழைக்கப்‌ 
பட்டுள்ளார்‌. கடவுளைத்‌ தொழ வேண்டுமே! 

“வானத்திலுள்ள தூதர்கள்‌, 4 ஜீவன்கள்‌, 24 மூப்பர்கள்‌, பூமியில்‌ 
உள்ள சமுத்திரத்திலுள்ள எல்லா உயிரினங்களும்‌ இயேசுவின்‌ 
முன்‌ தாழ விழுந்து “தொழுவதை பைபிளில்‌ காண்கிறோம்‌ - 
(வெளி 5:12-14) இயேசு தடுத்தாரா? இல்லையே. 

“இந்த இயேசு என்ற நாமத்தின்‌ முன்‌ வானோர்‌, பூதலத்தோர்‌, 
பூமியின்‌ கீழானோர்‌ யாவருடைய முழங்கால்களும்‌ முடங்கும்‌. 
அவரே கடவுள்‌ என்று ஒத்துக்‌ கொள்ளும்‌” என பைபிள்‌ கூறுகிறது 
- (பிலி 2:10, 11) 

இந்த உலகை விட்டு இயேசு திரும்ப சொர்க்கம்‌ செல்கையில்‌ 
சீடர்கள்‌ அவரை தொழுதார்கள்‌ - (லூக்‌. 24:52). அதனை இயேசு 
தடுத்தாரா? இல்லையே. 

இயேசுவின்‌ நாமத்தை எங்கும்‌ தொழுதார்கள்‌ என வேதம்‌ 
கூறுகிறது - 1 கொரி 1:2. கொரிந்துவிலே “கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்‌ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்‌, பரிசுத்தவான்‌௧ளாகும்படி 
அழைக்கப்பட்டவர்களாயுமிருக்கிற தேவனுடைய சபைக்கும்‌, 
எங்களுக்கும்‌ தங்களுக்கும்‌ ஆண்டவராயிருக்கிற நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தை எங்கும்‌ தொழுது 
கொள்ளுகிற அனைவருக்கும்‌ எழுதுகிறதாவது்‌ என எழுதப்பட்டு 
இருக்கிறது. ஆண்டவராகிய அவரை தொழ வேண்டுமே! 

யூதராகிய பவுல்‌ கிறிஸ்தவத்தை அழிக்க காரணமே தேவனாக 
இயேசு தொழப்பட்டதினால்தான்‌. ஆனால்‌, அவர்‌ தேவனால்‌ 


34 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


சந்திக்கப்பட்டபோது உண்மையை அறிந்து இயேசுவை தொழப்பட 
வேண்டியவர்‌ என்று பிரசங்கித்தார்‌ - (இப்‌. 9:21). கேட்டவர்கள்‌ 
“எல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டு, எருசலேமில்‌ இந்த நாமத்தை தொழுது 
கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி, இங்கேயும்‌ அப்படிப்பட்டவர்களை 
கட்டிப்‌ பிரதான ஆசாரியர்களிடத்திற்குக்‌ கொண்டு போகும்படி 
வந்தவன்‌ இவனல்லவா என்றார்கள்‌.” 

இந்த பூமியிலே இயேசுவை பிறக்கச்‌ செய்தபோது, அவரை 
தூதர்கள்‌ தொழ வேண்டும்‌ என கடவுள்‌ கட்டளையிட்டதாக 
கூறப்பட்டுள்ள வசனத்தைப்‌ பாருங்கள்‌. எபி. 1:16 - “மேலும்‌, 
தமது முதற்பேரானவரை உலகத்தில்‌ பிரவேசிக்கச்‌ செய்தபோது, 
தேவ தூதர்கள்‌ யாவரும்‌ அவரைத்‌ தொழுதுகொள்ளக்‌ கடவர்கள்‌ 
என்றார்‌.” 

தேவன்‌ மாத்திரமே தொழுகைக்குரியவர்‌. ஆனால்‌ அவரே 
வானோருக்கு கூறுகிறார்‌ இயேசுவை தொழுங்கள்‌ என்று! அப்படி 
யானால்‌ அதற்கு என்ன அர்த்தம்‌? 

மேலும்‌ இந்த அன்பு சகோதரர்‌ அக்சா போன்றவர்கள்‌ ஒன்றை 
அறிந்து கொள்ள வேண்டும்‌. பைபிளில்‌ சொல்லப்படும்‌ பிதாதான்‌ 
அல்லா என ஒத்துக்‌ கொள்கிற நீங்கள்‌ அவரே இயேசுவை தொழுது 
கொள்ள கட்டளையிடுவது ஏன்‌ என யோசிக்க வேண்டாமா? 


இது வேதாகம இறைமறை இரகசியங்களில்‌ ஒன்று ! இயேசுவை 
புரிந்து கொள்ளாமல்‌ நிராகரித்தால்‌ சொர்க்கத்தையும்‌ நிராகரிப்பீர்‌. 
அவர்‌ நம்‌ தொழுகைக்கும்‌ மேலானவர்‌. அதுபோல இயேசுவும்‌ 
பிதாவும்‌ ஒன்று. எனவே இயேசுவைக்‌ கண்டால்‌ பிதாவைக்‌ 
கண்டதாகும்‌. இயேசுவை தொழுது கொண்டால்‌ பிதாவைத்‌ 
தொழுது கொண்டதாகும்‌. நாங்கள்‌ பைபிள்‌ கடவுளை அல்லா 
என்று விசுவாசிக்கவில்லை. அல்லா என்பது திரு முகம்மது 
நபியின்‌ கோத்திரத்தின்‌ பூர்வீக சந்திரக்‌ கடவுள்‌ என்ற சரித்திர 
வழி தெளிவு எங்களுக்குண்டு. ஆனால்‌ நீங்கள்‌ பைபிள்‌ தேவனே 
அல்லா என திருக்குர்‌ஆன்படி விசுவாசித்தாக வேண்டும்‌. அப்படி 
ஈமான்‌ கொண்டால்‌ அந்த தேவனும்‌ இயேசுவும்‌ ஒன்றே. அந்த 
உடலெடுத்து வந்த இயேசுவே சொர்க்கத்திலும்‌ தொழப்பட்டு 
வருகிறவர்‌. அதனால்‌ நாமும்‌ அவரைத்‌ தொழ வேண்டும்‌. 

“இயேசு கிறிஸ்து நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ மாறாதவரா 
யிருக்கிறார்‌” - (எபி.13:8) 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 35 


மனைவியைக்‌ காதலி! றனைவியே காதலி!! 


தாஜ்மஹால்‌ காதல்‌ சின்னமா? ஏ.டி.எம்‌. எந்திரம்‌ காதல்‌ 
சின்னமா? இதில்‌ எது மிகுந்த பயன்‌ உள்ளது? 


மனைவியை நேசிப்பதா? மனைவிகளில்‌ ஒருத்தியை நேசிப்பதா? 
எது தூய காதல்‌? 
இந்தக்‌ கட்டுரையை படித்த பின்பு நீங்களே முடிவு சொல்லுங்கள்‌. 
1. ஷாஜகான்‌ 7 மனைவிகளின்‌ கணவர்‌. அதில்‌ 4வது 
மனைவியே மும்தாஜ்‌. 


2. இந்த மும்தாஜ்‌ இன்னொருவனுடைய மனைவி. அவனை 
கொன்றுவிட்டு இப்பெண்ணை எடுத்துக்‌ கொண்டார்‌. 


3. மும்தாஜ்‌ 14 பிள்ளைகளைப்‌ பெற்றபின்‌ செத்தார்‌. உடனே 
அவர்‌ தங்கையை ஷாஜகான்‌ மணந்தார்‌. 

எனவே கட்டிடம்‌ கட்டும்‌ கலை நாட்டமும்‌, அதிகாரமும்‌, 
பணபலமும்‌, புகழ்‌ நாட்டமும்‌ இருந்ததால்‌, ஈடற்ற ஒர்‌ சின்னம்‌ 
எழுந்திடக்‌ காரணம்‌ என எண்ணத்‌ தோன்றுகிறது. இந்த கட்டிடக்‌ 
கலையை வியக்காமல்‌ இருக்க முடியாது. மேலும்‌ மும்தாஜ்‌ 
அவரின்‌ காதலியும்‌ அல்ல. அவரின்‌ ஒரே மனைவியும்‌ அல்ல. 
இவர்‌ மேல்‌ இருந்த அன்பிற்காக வேறே எவர்‌ மீதும்‌ மனதில்‌ 
கூட ஆசைப்படாத தூய காதல்‌ கொண்ட கணவரும்‌ அல்ல 
ஷாஜகானும்‌ எனும்போது இதனை காதல்‌ சின்னம்‌ என அழைப்பது 
எவ்விதத்திலும்‌ சரியல்ல. அப்படி அழைத்தால்‌ அது தவறான 
முன்மாதிரியை நமது சமுதாயத்திற்கு வழங்குகிறோம்‌. கட்டிடக்‌ 
கலை வியப்பு, தேச கட்டிட கலைஞர்களுக்கு பெருமை, நாட்டிற்கு 
வருமானம்‌ என்ற அளவில்‌ மகிழ்வோம்‌. 


ஏடிஎம்‌ இயந்திரம்‌ தோன்றிய சுவாரசியமான சம்பவம்‌: 


ஒவ்வொரு இயந்திரம்‌ உருவாக்கத்திற்கும்‌ ஒரு வரலாறு உண்டு. 
இப்போது நாம்‌ ஈஸியாகச்‌ சென்று பணம்‌ எடுத்து வரும்‌ ஏடிஎம்‌ 
உருவான கதை கூட ஒரு சுவாரசியமானதுதான்‌. 


ஸ்காட்லாந்தைச்‌ சேர்ந்த - நமது இந்தியாவில்‌ பிறந்த, ஜோன்‌ 
ஷெப்பர்ட்‌ பேரோன்‌ என்பவர்‌ தன்‌ மனைவி கரோலினை உயிருக்கு 


உயிராய்‌ நேசித்தார்‌. மனைவிக்கு பிறந்த நாள்‌ பரிசளிக்க 
விரும்பி, அதற்காக வங்கியில்‌ இருந்து பணம்‌ எடுக்க வரிசையில்‌ 


36 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


நின்றார்‌. பொறுமையுடன்‌ காத்திருந்த அவர்‌ கேஷ்‌ கவுண்டரை 
நெருங்கியபோது டைம்‌ முடிந்து விட்டது என்று கூறி கேஷியர்‌ 
கவுண்டரை அடைத்துவிட்டுச்‌ சென்று விட்டார்‌. பெரும்‌ ஏமாற்றம்‌ 
அடைந்த ஜோன்‌ வெறுங்கையோடு சென்று மனைவியை பார்க்க 
விரும்பவில்லை. 


கையில்‌ இருந்த கொஞ்சம்‌ சில்லறையை வைத்து, 
சாக்லேட்டுகளை வாங்கிக்‌ கொடுத்து மனைவியை மகிழ்விக்கலாம்‌ 
என நினைத்து சாக்லேட்‌ வெண்டிங்‌ இயந்திரத்தை தேடிச்‌ 
சென்றார்‌. இருந்த காசுக்கு கிடைத்த சாக்லேட்டை கொண்டு போய்‌ 
மனைவிக்கு கொடுத்தார்‌. அந்த அன்பு பரிசை இன்முகத்துடன்‌ 
வாங்கிச்‌ சுவைத்து இந்த சாக்லேட்டை விட, உங்கள்‌ அன்பு 
எவ்வளவோ சுவை கொண்டது என மனைவி பாராட்டியும்‌, இவர்‌ 
மனம்‌ ஆறவில்லை. பணம்‌ இருந்தும்‌ நம்மால்‌ விரும்பிய பரிசை 
என்‌ அன்பு மனைவிக்கு அளிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம்‌ 
அவருக்குள்‌ பெரும்‌ துயரமாக இருந்தது. இனி உயிருள்ளவரை 
நானும்‌, தன்‌ மனைவியும்‌ காதலிக்கும்‌ எவரும்‌, எந்த நேரத்திலும்‌ 
பணம்‌ எடுத்து பரிசளிக்க வசதியாக ஒரு கருவியை உண்டாக்க 
வேண்டும்‌ என இரவு பகலாக உழைத்து கண்டுபிடித்ததே ஏடிஎம்‌. 

இதனைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முன்‌ அவர்‌ கண்‌ முன்னால்‌ பூட்டிய 
கேஷ்‌ கவுண்டரும்‌, இயந்திரத்தில்‌ காசு போட்டவுடன்‌ கொட்டிய 
சாக்லேட்களும்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ வந்து போயின. காசு போட்டால்‌ 
சாக்லேட்‌ கிடைக்கும்‌ இயந்திரம்‌ போல்‌, எந்த நேரத்திலும்‌ 
பணத்தையும்‌ எடுக்க ஒரு மெஷின்‌ இருந்தால்‌ எப்படி இருக்கும்‌ 
என்று அவர்‌ சிந்தனையில்‌ உருவானதுதான்‌ ஏடிஎம்‌. 


இவர்‌ உருவாக்கிய முதல்‌ ஏடியும்‌ இயந்திரம்‌ 1969 ஆம்‌ ஆண்டு 
வடக்கு லண்டனில்‌ உள்ள பார்க்லேஸ்‌ வங்கியில்‌ வைக்கப்பட்டது. 
விரும்பிய நேரத்தில்‌ பணத்தை எடுக்கவும்‌ மிஷினா என 
அனைவரும்‌ ஆச்சரியப்பட்டனர்‌. அதிலும்‌, ஜோனின்‌ மனைவியால்‌ 
ஏடிஎம்‌ அட்டைக்கான ஆறு இலக்க ரகசிய பின்‌ நம்பரை ஞாபகம்‌ 
வைத்துக்‌ கொள்ள முடியவில்லை. உடனே செயலில்‌ இறங்கிய 
ஜோன்‌, அதை நான்கு இலக்கமாக குறைத்தார்‌. 

இன்று ஏடிஎம்‌ இயந்திரங்கள்‌ காலத்திற்கேற்ப நவீன 
மாற்றங்களை கண்டுவிட்டாலும்‌, இதற்கெல்லாம்‌ அடிப்படையாக 
இருந்தது ஜோனின்‌ காதலில்‌ மலர்ந்த அந்த முதல்‌ ஏடிஎம்தான்‌. 
இன்று உலகளவில்‌ 20 லட்சத்துக்கும்‌ மேற்பட்ட ஏடிஎம்கள்‌ உள்ளன. 
ஜோன்‌ ஷெப்பர்ட்‌ பேரோன்‌ ஏடிஎம்‌ பயன்பாடு நின்றுபோய்‌ பணம்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 37 


இல்லா சமுதாயமும்‌ சீக்கிரம்‌ வரும்‌ என முன்னறிவித்தார்‌. தன்‌ 
84வது வயதில்‌ கடந்த 2010 மே 19 ஆம்‌ தேதி அன்று காலமானார்‌. 
அவர்‌ தன்‌ மனைவியை காதலிக்க காரணமாக இருந்தது எது? 
அதுதான்‌ அவர்‌ பின்‌ பற்றிய வேதம்‌. 

எபே. 5:25 - “புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்பு 
கூறுங்கள்‌: அப்படியே கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்பு கூர்ந்தார்‌.'” 
மத்‌ 19:9 - ““ஆதலால்‌, எவனாகிலும்‌ தன்‌ மனைவி வேசித்தனஞ்‌ 
செய்ததினிமித்தமேயன்றி, அவளைத்‌ தள்ளிவிட்டு வேறொருத்தியை 
விவாகம்‌ பண்ணினால்‌, அவன்‌ விபசாரஞ்‌ செய்கிறவனாயிருப்பான்‌. 
தள்ளிவிடப்பட்டவளை விவாகம்‌ பண்ணுகிறவனும்‌ விபசாரஞ்‌ 
செய்கிறவனாயிருப்பான்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
என்றார்‌. 

எபே. 5:33 - ““எப்படியும்‌, உங்களிலும்‌ அவனவன்‌ தன்னிடத்தில்‌ 
அன்புகூறுவதுபோல, தன்‌ மனைவியிடனிடத்திலும்‌ அன்புகூரக்‌ 
கடவன்‌; மனைவியும்‌ புருஷனிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கக்‌ கடவள்‌.”” 


கொலோ. 3:18,19 - “மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி, 
உங்கள்‌ புருஷருக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌. புருஷர்களே, உங்கள்‌ 
மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌, அவர்கள்மேல்‌ கசந்து கொள்ளா 
திருங்கள்‌.'்‌ 

எபே. 5:28 - ““அப்படியே, புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளைத்‌ 
தங்கள்‌ சொந்தச்‌ சரீரங்களாகப்‌ பாவித்து, அவர்களில்‌ அன்புகூர 
வேண்டும்‌; தன்‌ மனைவியில்‌ அன்புகூருகிறவன்‌ தன்னில்தான்‌ 
அன்புகூருகிறான்‌.'்‌ 


1 தீமோ 3:2 - “ஆகையால்‌ கண்காணியானவன்‌ குற்றஞ்‌ 
சாட்டப்படாதவனும்‌, ஒரே மனைவியை உடைய புருஷனும்‌...” 


நீதி. 5:18, 19... “உன்‌ இளவயதின்‌ மனைவியோடே மகிழ்ந்திரு. 
அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும்‌... அழகான வரையாடும்‌ 
போலிருப்பாளாக; அவளுடைய நேசத்தால்‌ நீ எப்பொழுதும்‌ மயங்கி 
யிருப்பாயாக.'்‌ 


கிறிஸ்துவும்‌ அவர்‌ மணவாட்டியும்‌: 


காதல்‌ என்பது இரண்டு தூய உள்ளங்களுக்குள்‌ உண்டாவதாகும்‌. 
காமம்‌, இனக்கவர்ச்சி, இச்சை முதலியவைகளுக்கு அந்த தூய 
அன்பில்‌ இடமே இல்லை. ஆனால்‌ இந்தக்‌ காதல்‌ என்ற உயரிய 
தத்துவத்தை ஆணிற்கும்‌, பெண்ணிற்கும்‌ உண்டாகும்‌ பாலியல்‌ 
கவர்ச்சிதான்‌ என அசிங்கப்படுத்தி விட்டனர்‌. 


38 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


ஆதாமையும்‌, ஏவாளையும்‌ ஆண்டவர்‌ உண்டாக்கியபோதும்‌ 
அவன்‌ அவளை தன்‌ சொந்த உடலாக மட்டுமே பாவித்து நேசித்தான்‌. 
அவள்‌ உடலின்‌ மேல்‌ வேட்கை (இச்சை கொள்ளவில்லை. 
அவர்களுக்குள்‌ அந்தத்‌ தூய அன்பு சிறிதும்‌ கலப்படமின்றி 
பரிமாறப்பட்டது - (ஆதி 2:23). எனவே இது மானசீகமான பரிசுத்த 
அன்பாக பரிமளித்தது. 

மனிதன்‌ பாவம்‌ செய்தபோது அவன்‌ அரியாசனத்தினின்று 
கவிழ்க்கப்பட்டு, இச்சை இடம்‌ பிடித்தது. ஆனால்‌ மீட்பர்‌ இயேசு 
வந்தார்‌. அவர்‌ அந்த தூய அன்பை மட்டும்‌ அரியாசனம்‌ ஏற்றினார்‌. 

இயேசு தூய மணவாளன்‌, அவரால்‌ பாவ மன்னிப்பு அடைந்து 
பரிசுத்தவான்‌௧ளாக மாற்றப்பட்டோர்‌ அனைவரும்‌ ஒர்‌ சபையாக 
ஏற்படுத்தப்பட்டு மணவாட்டி என்ற வடிவம்‌ பெறுகின்றனர்‌. 
இயேசு இந்த மணவாட்டியை காதலித்ததால்‌ அவளுக்காக அவள்‌ 
அறையப்பட வேண்டிய சிலுவையில்‌ தான்‌ மரித்து, அவளுக்கு 
வாழ்வைத்‌ தந்தார்‌. 

இவருக்கு இரண்டாம்‌ ஆதாம்‌ என்று பெயர்‌. இயேசுவை மனதால்‌ 
ஏற்றிடும்‌ எவரும்‌ சபையின்‌ அங்கமாகி அவரின்‌ மணவாட்டி ஆகி, 
பரலோகத்தில்‌ அவரோடு அழியாத ஜீவனைப்‌ பெற்று நித்திய 
காலம்‌ வாழலாம்‌. 

எபே: 5:31,32 - ““இதினிமித்தம்‌ மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ 
தன்‌ தாயையும்‌ விட்டு, தன்‌ மனைவியுடன்‌ இசைந்து, இருவரும்‌ 
ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌.'்‌ 

இந்த இரகசியம்‌ பெரியது; நான்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ 
சபையைப்‌ பற்றியும்‌ சொல்லுகிறேன்‌. 

வெளி: 19:7 - ““நாம்‌ சந்தோஷப்பட்டுக்‌ களிகூர்ந்து அவருக்குத்‌ 
துதி செலுத்தக்‌ கடவோம்‌. ஆட்டுக்‌ குட்டியானவருடைய (பலியாக 
அடிக்கப்பட்டவர்‌ கலியாணம்‌ வந்தது. அவருடைய மனைவி (சபை) 
தன்னை ஆயத்தம்‌ பண்ணினாள்‌ என்று சொல்லக்‌ கேட்டேன்‌.” 
முடிவுரை: 

மேற்காணும்‌ செய்திகளை இணைத்துப்‌ பார்த்தால்‌... 

1. இரட்சிக்கப்பட்ட ஒருவர்‌ ““ஒரு பெண்ணை இச்சையோடு 
பார்த்தால்‌ இருதயத்தில்‌ அவளோடு விபசாரம்‌ செய்ததாயிற்று”்‌ 
என்ற இயேசு தேவனின்‌ வார்த்தைப்படி இச்சிக்காமல்‌ வாழ்ந்து 
எந்தக்‌ காதல்‌ முயற்சியிலும்‌ ஈடுபடாமல்‌, தூய்மை காத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 39 


2. ஜெபத்தோடு காத்திருந்து ஒரு பரிசுத்தவாட்டியை மணம்‌ 
புரிந்து அவளை காதலிப்பதே நமது அழைப்பு. (மனைவி, 
புருஷன்‌ இடையே தாம்பத்திய உறவும்‌, மானிட வாழ்வில்‌ 
தேவன்‌ தந்துள்ள பரிசுத்த உறவே) 


3. இப்படி வாழ்வோரே கிறிஸ்துவின்‌ மணவாட்டி, அவர்களுக்காக 
இதோ, மணவாளன்‌ இயேசுவும்‌ சீக்கிரம்‌ மகிமையுடன்‌ 
வருகிறார்‌. ஆமென்‌. 


சுவாறி விவேகானந்தரின்‌ 
இறைவன்‌ இயேசு பற்றிய பார்வை! 


இந்தியாவில்‌ தலை சிறந்த பக்த சிரோன்மணி சுவாமி 
விவேகானந்தர்‌. இயேசுவைப்‌ பற்றி அறிந்து வைத்ததுபோல்‌ எந்த 
மதவெறியருக்கும்‌ வராது. ஏனென்றால்‌ அவர்கள்‌ அறியாமை 
இருளில்‌ கிடக்கின்றனர்‌. அடி, உதை, கொலை, கற்பழிப்பு, 
கோவில்களை இடித்தல்‌, தூஷணம்‌ மட்டுமே இவர்களின்‌ பக்தி. 
இவர்களுக்கும்‌, கடவுளுக்கும்‌ உண்மை ஆன்மீகத்திற்கும்‌ 
கடுகளவும்‌ சம்பந்தம்‌ இல்லை. 

ஆனால்‌ அந்த மாபெரும்‌ ஆன்மீக ஞானியோ உண்மையாகவே 
இறைவனை அறிய இறை பசியில்‌ தேடி நாடினார்‌. கண்டு 
கொண்டார்‌. கிறிஸ்தவர்களில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ கூட, 
இயேசுவைப்‌ பற்றி இந்த அளவிற்கு அறிந்துள்ளார்களா என்பதே 
சந்தேகம்‌. 

இந்த மாமனிதரைப்‌ போல்‌ தேவ பக்தியுள்ள கோடானகோடி 
உண்மை இந்து பக்தர்களால்‌ நமது தேசம்‌ நிரம்பியுள்ளது. 
அவர்கள்‌ இந்த விவேகானந்தர்‌ அவர்களின்‌ ஆராய்ச்சியால்‌ 
நிச்சயம்‌ பயனடைவார்கள்‌ எனும்‌ நோக்கிலும்‌ விவேகானந்தரை 
பின்பற்றுவோர்‌ மகிழ்வார்கள்‌ என்ற நோக்கிலும்‌ கிறிஸ்தவத்தையும்‌ 
கிறிஸ்தவம்‌ போதிக்கும்‌ நல்ல நெறிமுறைகளையும்‌ எதிர்க்கும்‌ சில 
இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர்கள்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்ற நோக்கிலும்‌ கீழ்வருபவை தரப்படுகின்றன. 


(ஆதாரம்‌: The complete works of Swami Vivekananda / Vol 4/ Lectures 
and Discourses / Christ, the Messager, etc.) 


சுவாமி விவேகானந்தர்‌ இயேசுவை வியந்து போற்றிய 
ஒருவராவார்‌. 1888 - 1893 இல்‌ இவர்‌ பாரதத்தின்‌ பல பாகங்களில்‌ 


40 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


பயணம்‌ செய்து போதித்து வந்தபோதெல்லாம்‌ இந்த துறவியார்‌ ஒரு 

கமண்டலமும்‌ இரண்டு புத்தகங்களும்‌ மட்டுமே வைத்திருந்தார்‌. 

அவ்விரண்டு புத்தகங்கள்‌ என்னவெனில்‌ 1. கீதை, 2. இமிடேஷன்‌ 
ஆப்‌ தி கிறைஸ்ட்‌ (தாமஸ்‌ ஏ. கெம்பிஸ்‌ எழுதிய) “கிறிஸ்துவைப்‌ 
போல்‌” எனும்‌ நூல்‌. மேலும்‌ அவர்‌ கூறி வந்தது என்னவெனில்‌, 

“நீங்கள்‌ பக்தியடைய வேண்டும்‌ எனில்‌ பக்தி உள்ளவர்களோடு 

உறவாடுதல்‌ மற்றும்‌ இவ்விரண்டு புத்தகங்களைப்‌ படித்தல்‌ 

அவசியம்‌. அத்தோடு தேவ மகத்துவங்களையும்‌ சிந்தியுங்கள்‌”? 
என்றார்‌. 

1. மற்றொரு சொற்பொழிவில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ கூறியது: 
“இயேசு கடவுளாக இருந்தார்‌. இந்த பிரத்தியேகக்‌ கடவுள்‌ 
மனிதனானார்‌. அவர்‌ தம்மை பல வடிவங்களில்‌ காண்பித்து 
வந்துள்ளார்‌. அவைகளே நீங்கள்‌ வணங்க வேண்டியவை. 
மனித வடிவில்‌ காணப்படும்‌ வெறும்‌ இயேசுவை தொழக்‌ 
கூடாது. அது மடமை. ஆனால்‌ இயேசுவை அதாவது கடவுள்‌ 
தம்மை மனிதராக வெளிப்படுத்திய அந்த அவதாரத்தை 
தொழ வேண்டும்‌. இப்படிப்பட்ட அவதாரத்திற்கு மேலாக 
எதையும்‌ நீங்கள்‌ தொழக்‌ கூடாது. இயேசு சம்பந்தப்படாத 
கடவுளை வணங்குவதை எவ்வளவு சீக்கிரம்‌ நீங்கள்‌ விட்டு 
விடுகிறீர்களோ, அவ்வளவுக்கு உங்களுக்கு நன்மை தரும்‌! 

2. இவர்‌ தனது புகழ்‌ வாய்ந்த “கிறிஸ்துவாகிய தூதுவர்‌” 
எனும்‌ தலைப்பில்‌ கலிபோர்னியா, லாஸ்‌ஏஞ்சல்ஸ்‌, 1900 
சொற்பொழிவில்‌ கூறியது, “நான்‌ ஒரு ஆசிய தேசத்தானாக, 
நாசரேத்து ஊர்‌ இயேசுவை தொழுது கொள்வதாயின்‌ அவரை 
கடவுளாக மட்டுமே வழிபடுவதே எனக்கு ஒரே வழி, வேறு 
வழியே இல்லை.” 

3. சுவாமி விவேகானந்தரின்‌ இயேசுவின்‌ பாதம்‌ பற்றிய அறிக்கை 
“நான்‌ பாலஸ்தீனத்தில்‌ இயேசுவின்‌ காலத்தில்‌ வாழ்ந்திருந்தால்‌, 
என்‌ கண்ணீரால்‌ அல்ல, என்‌ இதய இரத்தத்தால்‌ அவர்‌ 
பாதங்களை கழுவி இருப்பேன்‌.” 

4. கிறிஸ்து ஒர்‌ மனிதனாக அசுத்தங்களைப்‌ பார்த்து கடிந்து 
கொள்ள வேண்டிய நிலை வந்தது. ஆனால்‌ அதிலும்‌ அளவற்ற 
மேலான கடவுளாக அக்கிரமங்களை பார்த்து, கோபம்‌ 
கொள்ளாதிருக்க அவரால்‌ முடிந்தது. 

5. கிறிஸ்துவின்‌ பொதுவாழ்வு ஓர்‌ 18 மாதங்கள்தான்‌. ஆனால்‌ 
அமைதியாக 32 வருடங்கள்‌ தன்னை ஆயத்தப்படுத்த 
வேண்டியிருந்தது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 41 


6. 


10. 


11. 


கிறிஸ்து கூறினார்‌: ““நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌”்‌ 
இதையே நீங்களும்‌ திரும்பக்‌ கூற வேண்டும்‌. இந்தக்‌ கூற்றை 
மனுக்குலம்‌ இவ்வளவு காலம்‌ கேட்ட பின்பும்‌ பலனளிக்க 
வில்லையே. 19 நூற்றாண்டுகளாக மனிதர்‌ இந்தக்‌ கூற்றினை 
விளங்கிக்‌ கொள்ளவில்லையே. இவர்கள்‌ கிறிஸ்துவை 
மனுக்குல இரட்சகர்‌ என்று மட்டுமே காட்டுகின்றனர்‌. அவரோ 
கடவுள்‌, நாம்‌ புழுக்கள்‌. 


. எல்லாமே ஜீவனுள்ள கடவுள்‌ மயமே. அதாவது ஜீவனுள்ள, 


கிறிஸ்து மயமே. இப்படிக்‌ காணப்‌ பழகுங்கள்‌. 


எல்லாம்‌ அலைகளாய்‌ முன்னேறுகின்றன. நாகரீக உலகங்களில்‌ 
முன்னேற்றப்‌ பாதை, கலைகள்‌, இலக்கியம்‌, விஞ்ஞானம்‌, 
மதம்‌ இவைகள்‌ ஒன்றை ஒன்று மிஞ்சும்‌ அலைகளாய்‌ 
எழும்புகின்றன. இந்த போட்டி போடும்‌ அலைகள்‌ மத்தியில்‌ 
அமைதியான ஓய்ந்த மீட்பின்‌ நேரம்‌ வேலை செய்வதுண்டு. 
எல்லா காணப்படும்‌ உயிர்களுக்கும்‌, அமைதியான உறக்கம்‌ 
தேவை. பலம்‌ ஏற்றிக்‌ கொள்ளவும்‌, புதிய உத்வேகம்‌ அடையவும்‌, 
அடுத்தகட்ட செயல்பாடுகளுக்கு ஆயத்தமாகவும்‌ இது 
அவசியமாகிறது. இப்படி அலைமேல்‌ அலை எழும்பி ஒன்றை 
ஒன்று மேற்கொள்கின்றன. இப்படி மேலான பேரலையாக 
எழும்பினவர்தான்‌ நாசரேத்து இயேசுவானவர்‌. 


பிதா என்பவரிடமிருந்துதான்‌ எல்லாம்‌ தோன்றி உலகில்‌ 
காணப்படுகிறது. குமாரன்‌ என்பவர்தான்‌ அவற்றை அறியச்‌ 
செய்பவர்‌. இந்த கிறிஸ்துவில்தான்‌ கடவுள்‌ வெளிப்படுகிறார்‌. 
கடவுள்‌ எங்கும்‌ இருந்தார்‌. எல்லா உயிர்களிடத்துமிருந்தார்‌. 
ஆனால்‌ இந்தக்‌ கிறிஸ்துவில்தான்‌ அந்தக்‌ கடவுளை நாம்‌ 
அறிய முடியும்‌. இவரே கடவுள்‌. மூன்றாவது நபராகிய பரிசுத்த 
ஆவியானவர்‌ என்பவர்‌ மகிழ்ச்சியின்‌ பரிபூரணம்‌. 
அடிமைத்தனத்தை விடு, மகனாக மாறு, விடுதலை பெறு, 
அதன்பின்பு பிதாவைக்‌ காணலாம்‌. இயேசுவைப்‌ போல! 


நான்‌ கொள்கைகளோடு போராட வந்துள்ளேன்‌. கடவுள்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ வருகிறார்‌ என மட்டுமே போதிக்க வேண்டும்‌. 
அவர்‌ இந்தியாவிற்கு கிருஷ்ணாவாக, ராமாவாக, புத்தாவாக 
வந்தார்‌. இன்னும்‌ வேறாக வருவார்‌. 500 ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை உலகம்‌ மூழ்கும்‌ நிலைக்கு வருகிறது. உடனே 
வளமான ஆன்மீகப்‌ பேரலை எழும்புகிறது. இந்த எல்லா 
பேரலைகளுக்கும்‌ மேலாக கிறிஸ்து இருக்கிறார்‌. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


. கிறிஸ்துவின்‌ குணாதிசயத்தின்‌ அழகை பார்க்கத்‌ தவறும்‌ ஒரு 


இந்துவின்மேல்‌ பரிதாபம்‌ கொள்கிறேன்‌. இந்தக்‌ கிறிஸ்துவை 
கனப்படுத்த முடியாத ஒரு கிறிஸ்தவரின்‌ மேல்‌ நான்‌ பரிதாபம்‌ 
கொள்கிறேன்‌. 


இயேசு கிறிஸ்து பூரணமானவர்‌ அல்லவெனில்‌ அவர்‌ பெயரை 
தூங்கி நிற்கும்‌ மதம்‌ தரைமட்டமாகி விடும்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ போதனைகளை நம்புகிறோம்‌. 
அதேவேளை அவைகளில்‌ பெரும்பாலானவை இக்காலத்திற்கு 
பொருந்திடாது என்று கூறுவது ஒரு அர்த்தமற்ற வாதம்‌. இயேசு 
சொன்னதுபோல்‌, விசுவாசிப்பவர்களால்‌ நடக்க வேண்டிய 
வல்ல செயல்கள்‌ ஒருவரிடத்தில்‌ காணப்படாத பட்சத்தில்‌ 
அந்நபரின்‌ விசுவாச குறை அல்லது பரிசுத்தக்‌ குறை காரணம்‌ 
என நீங்கள்‌ கூறுவது சரியானதே. ஆனால்‌ அவர்களால்‌ 
நடைமுறைக்கு கொண்டுவர இக்காலம்‌ ஏற்றதாக இல்லை 
என்பீர்களானால்‌ அது பரிகாசத்திற்குரிய வார்த்தைகள்‌. 
தியாகம்‌ இல்லாமல்‌ எதனையும்‌ பெற முடியாது. தியாக பலியை 
தரக்‌ குறைவாக மிருகத்தனமானவர்கள்‌ தாழ்த்திப்‌ பேசுவது 
போல்‌ பேசாதீர்கள்‌. பண்பாடுள்ளவர்களாக உங்களை ஆக்குக. 
கற்புள்ள தூயவராகுங்கள்‌. பலி தியாகம்‌ அன்றி வேறு வழி 
இல்லை. கிறிஸ்துவால்‌ வேறு வழியை கண்டறிய முடிந்ததா? 
சபைகள்‌ கொள்கை பேசட்டும்‌, தத்துவம்‌, விதிகள்‌ ஆகியவற்றை 
மனதில்‌ ஏற்றி வைத்தபடி சொல்லட்டும்‌. ஆனாலும்‌ மத 
நம்பிக்கையை நடைமுறைப்படுத்தும்போது அதில்‌ விசேஷமான 
தொழுகை என வரும்போது “நீயோ ஜெபம்‌ பண்ணும்போது 
உன்‌ அறைவீட்டில்‌ பிரவேசித்து, உன்‌ கதவைப்‌ பூட்டி, 
அந்தரங்கத்தில்‌ உன்‌ பிதாவினிடத்தில்‌ ஜெபி” என இயேசு 
சொன்னதுபோல்‌ செய்ய வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ இயேசு சொன்னதுபோல்‌ “தேவன்‌ ஒருவர்‌ தவிர 
நல்லவன்‌ ஒருவனும்‌ இல்லை.” 

பலி இல்லாமல்‌ எதையும்‌ பெற முடியாது. மனசாட்சியின்‌ மகா 
பரிசுத்த செயல்பாடுகளோ, மகா உத்தம செயல்களோ கூட 
பெற்றுத்தர முடியாததை பலி பெற்றுத்‌ தருகிறது. 

சபையானது கிறிஸ்துவின்‌ கட்டுக்குள்‌ தன்னை வைக்காமல்‌ 
கிறிஸ்துவை தன்‌ கட்டுப்பாட்டு நிலைக்குள்‌ வைக்கப்‌ 
பார்க்கிறது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 43 

20. பழம்பெரும்‌ யூதர்கள்‌ பரலோகைப்‌ பற்றியெல்லாம்‌ கவலைப்‌ 
பட்டதாகத்‌ தெரியவில்லை. அவர்கள்‌ இயேசுவை எதிர்த்த 
காரணங்களில்‌ ஒன்று. அவர்‌ மரணத்திற்குப்‌ பின்புள்ள 
வாழ்க்கையைப்‌ பற்றி உபதேசித்ததாகும்‌. 

21. திரித்துவக்‌ கிறிஸ்து நமக்கு எட்டாத உயரத்தில்‌ உள்ளார்‌. 
ஒருமையான கிறிஸ்து ஒரு ஒழுக்கமான மனிதன்‌ அவ்வளவுதான்‌. 
இவ்விரண்டு பேரும்‌ நமக்கு உதவக்‌ கூடாதவர்கள்‌. ஆனால்‌ 
கடவுளிடமிருந்து அவதரித்த கிறிஸ்துவோ தனது தெய்வத்‌ 
தன்மையை மறந்து விடாதவராக உள்ளதால்‌ இந்தக்‌ 
கிறிஸ்துவால்‌ நமக்கு உதவ முடியும்‌. இவருக்குள்‌ எதுவுமே 
குறைவானதாக இல்லை. 


மற்றொரு வேத வாக்கு நிறைவேறியுள்ளது சீன்‌ ஆறு 


இஸ்ரேலில்‌ பல நூற்றாண்டுகளாக வற்றிப்‌ போன ஆறு மீண்டும்‌ 
தோன்றியுள்ள அதிசயம்‌. இதனால்‌ வேதத்தின்‌ உறுதியான 
தீர்க்கதரிசனம்‌ தவறாமல்‌ தற்போது நிறைவேறியுள்ளது. 

இஸ்ரவேல்‌ என்ற சிறிய தேசம்‌ உலக வரலாற்றில்‌ பல ஆச்சரியங்‌ 
களை உள்ளடக்கியுள்ளது. அந்த தேசக்‌ குடிகள்‌ மெய்யான ஒரே 
இறைவனுடைய வாக்குத்தத்தின்‌ பிள்ளைகள்‌. சில கூட்டத்தினர்‌ 
இதனை நம்பவோ - ஏற்கவோ மறந்து அவர்களைப்‌ பகைக்கின்றனர்‌. 
சரித்திரத்தில்‌ யூதர்களாகிய இவர்கள்‌ பகைஞர்களால்‌ அடைந்த 
துயர்களை விவரிக்க இயலாது. ஆனாலும்‌ அவர்கள்‌ இறைவனுடைய 
வாக்குத்தத்தின்படி இன்றளவும்‌ தப்பி வாழ்ந்து வருகின்றனர்‌. 
இஸ்ரேலியருக்கு நேர்ந்ததுபோல்‌ பிரச்சனைகளை வேறு எந்த ஒரு 
இனத்திற்கு எதிராகவும்‌ நேர்ந்திருந்தால்‌ அப்படிப்பட்ட சந்ததி இன்று 
பூமியில்‌ இல்லாமலே போயிருக்கும்‌. ஆனால்‌ இவர்கள்‌ இன்றும்‌ 
பூமியில்‌ ஆசீர்வாதமாக வாழ்ந்து வருவது எதைக்‌ காட்டுகிறது? 
அவர்களின்‌ முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபுக்கு 
வாக்குத்‌ தத்தம்‌ செய்த தேவன்‌ இன்றளவும்‌ அவர்களுக்கு அதில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. தமது ஜனத்திற்கு தேவன்‌ அளித்த 
வாக்குறுதி 5,000 ஆண்டுகளாக இம்மியும்‌ மாறாமல்‌ நிறைவேறி 
வருவதைக கண்ட அறிஞர்கள்‌, இந்த மக்களை வரலாற்று கடிகாரம்‌ 
(The Clock of the History) என்றழைக்கின்றனர்‌. 


இஸ்ரவேல்‌ இன்றைக்கு வறண்ட பாலைவனங்கள்‌ நிறைந்த 
மத்திய கிழக்கு ஆசியாவிலுள்ள ஒரு சிறிய தேசம்‌. இந்த தேசத்தின்‌ 


44 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


நீராதாரம்‌ என்பதை பொருத்த வரையில்‌ அது ஒரு வறட்சியான 
இடம்‌ என்றே சொல்ல வேண்டும்‌. குடிநீருக்காக அவர்கள்‌ 
அவதியுற்றனர்‌. கடல்‌ நீரையே குடிநீராக்கி பருக வேண்டிய அவல 
நிலை உள்ளது. அது மாத்திரம்‌ அல்லாமல்‌, பருவமழை பொழியும்‌ 
காலங்களில்‌ அந்த நீரை ஏரிகளாகவும்‌, குளங்களாகவும்‌ வெட்டி 
சேமித்து பயன்படுத்தி வருகின்றனர்‌. இந்த தண்ணீர்‌ பற்றாக்குறை 
நிமித்தமாக விவசாயத்திற்கு சொட்டு நீர்‌ பாசன முறையை 
கண்டுபிடித்து வெகுவாக பயனடைந்ததோடு, உலகிற்கும்‌ அதை 
அறிமுகப்படுத்தினர்‌. பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில்‌ 
குடிநீர்‌ என்பது பெட்ரோலை விடவும்‌ விலை அதிகம்‌. அந்த 
வகையில்‌ இஸ்ரேலிலும்‌ தண்ணீர்‌ பிரச்சினை இருந்து வருகிறது. 
இஸ்ரேலில்‌ சில ஆறுகள்‌ இருந்தாலும்‌, யோர்தான்‌ நதி மாத்திரமே 
செழிப்பான மற்றும்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகக்‌ 
கருதப்படுகிறது. அதிலும்‌ இந்‌ நதி கோடை காலங்களில்‌ வறண்டு 
காணப்படும்‌. இப்படிப்பட்ட நீர்‌ வறட்சி நிறைந்த இந்த தேசத்தில்‌ 
பல நூற்றாண்டுகளாக காணாமல்‌ போயிருந்த ஆறு ஒன்று 
மீண்டும்‌ தோன்றியுள்ளது என்று சொன்னால்‌ நம்புவீர்களா? ஆறு 
காணாமல்‌ போகுமா? என்று கேட்கிறீர்கள்‌. ஆம்‌, வற்றி வறண்டு 
போன ஆறு பயன்பாடு இல்லாததால்‌ மண்‌ மூடிப்‌ போன ஆறு 
என்பதையே இப்படிக்‌ குறிப்பிட்டேன்‌. 


ஆம்‌,அந்த ஆறு இஸ்ரேல்‌ எல்லையில்‌ நேகேவ்‌ வனாந்திரத்தில்‌ 
உள்ள சீன்‌ ஆறுதான்‌. இந்த பெயரை எங்கேயோ படித்த ஞாபகம்‌ 
வருகிறதே என்று எண்ணுவீர்களானால்‌ உங்கள்‌ கணிப்பு சரியே. 
அது எங்கேயோ அல்ல. அது பரிசுத்த வேதாகமத்தில்தான்‌ 
உள்ளது என்று உறுதியாகச்‌ சொல்லலாம்‌. நிச்சயமாக இந்த ஆறு 
வேதாகமக்‌ காலத்தில்‌ காணப்பட்ட ஆறுதான்‌. இந்த நேகேவ்‌ 
வனாந்திரம்‌ வேதாகமக்‌ காலத்தை சீன்‌ என்ற அந்த ஆற்றின்‌ 
பெயரிலேயே சீன்‌ வனாந்திரம்‌ என்று அழைக்கப்பட்டது. 

எகிப்பை விட்டு புறப்பட்ட இஸ்ரேவேலர்‌ இந்த சீன்‌ வனாந்‌ 
திரத்தில்‌ சில காலம்‌ தங்கி அதன்பின்‌ தங்கள்‌ பயணத்தை 
தொடங்கினர்‌ என்பதற்கு ஏராளமான வேத ஆதாரங்கள்‌ உள்ளது. 
கானான்‌ தேசத்தை வேவு பார்க்கச்‌ சென்ற 12 வேவுக்காரர்களும்‌ 
இந்த இடத்திலிருந்துதான்‌ துவங்கினார்கள்‌ என்று வேதம்‌ (எண்‌ 
13:2) குறிப்பிடுகிறது. யாத்‌ 16:1 துவங்கி யோக 15:1 வரை 12 
இடங்களில்‌ வேதத்திலே இந்த சீன்‌ பற்றிய குறிப்பு பதிவாகியுள்ளது. 

இந்த சீன்‌ ஆறு மற்றுமொரு குறிப்பிடத்தக்க சிறப்பையும்‌ 
பெற்றுள்ளது. அது என்னவென்றால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 45 


எல்லையை குறிப்பதற்கு இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோக 
15:1 “யூதா புத்திரரில்‌ கோத்திரத்திற்கு அவர்கள்‌ வம்சங்களின்படி 
உண்டான பங்கு வீதமானது; ஏதோமின்‌ எல்லைக்கு அருகான 
சீன்‌ வனாந்திரமே, தென்புறத்தின்‌ கடையெல்லையே.”” 


இந்த சீன்‌ ஆறு பெயெர்செபாவிலுள்ள ரமோன்‌ பள்ளத்தாக்கில்‌ 
துவங்கி நோகேன்‌ வனாந்திரங்களைக்‌ கடந்து சவக்‌ கடலில்‌ 
கலக்கிறது. இந்த சீன்‌ ஆறு கி.பி. 70இல்‌ இஸ்ரவேலர்‌ பூமியெங்கும்‌ 
சிதறடிக்கப்பட்டபின்‌ வறண்டு போனது அந்த வனாந்திரத்தில்‌ 
இப்படி ஒரு ஆறு ஒடினதற்கான வறண்ட ஆற்றுப்‌ படுகையை 
மாத்திரமே கண்ட இன்றைய தலைமுறை யூதர்கள்‌ அந்த இடத்தில்‌ 
மீண்டும்‌ தானாகத்‌ தோன்றியுள்ள இதற்கு சீன்‌ ஆற்றைக்‌ கண்டு 
மிகுந்த குதூகலம்‌ அடைந்துள்ளனர்‌. திடீரென தண்ணீர்‌ பொங்கி 
ஓடுகிறது. இந்த ஆறு எப்படி இத்தனை நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்‌ 
இப்போது மீண்டும்‌ தோன்றி இருக்கும்‌ என்று கேட்டால்‌, சிலர்‌ பருவ 
மழையின்‌ நிமித்தமாக இந்த ஆறு திரும்பத்‌ தோன்றியுள்ளதாகக்‌ 
கூறுகின்றனர்‌. ஆனால்‌ இந்தக்‌ கூற்றை நிபுணர்கள்‌ ஏற்கவில்லை. 
ஏனென்றால்‌ இந்த வனாந்திரப்‌ பகுதியில்‌ குறிப்பிட்ட மழைக்‌ 
காலத்தில்‌ ஏற்கனவே மழை பொழிந்துள்ளது. ஆனால்‌ அப்போ 
தெல்லாம்‌ தோன்றாத இந்த ஆறு இப்போது மட்டும்‌ எப்படி 
தோன்றி இருக்க முடியும்‌. இந்த ஆறு மீண்டும்‌ தோன்றியதற்கான 
காரணத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக்‌ கூற இயலவில்லை 
என்றே தெரிவித்துள்ளனர்‌. நிபுணர்களுக்குத்‌ தெரியாத அந்த 
உண்மை பரிசுத்த வேதாகமத்தை உடையவர்களுக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியும்‌. அதெப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேப்பீங்க. கி.பி. 
70இல்‌ சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ தேசத்தில்‌ 
குடியமர்த்தப்பட்டபின்‌ இப்படியாக ஆறு தோன்றும்‌ என்று வேதத்தில்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ மூலமாக திட்டமாக முன்னறிவித்துள்ளது 
என்று சொன்னால்‌ நீங்கள்‌ நம்புவீர்களா?”” 

அந்த ஆதாரத்தை படிப்போமாக.. ஏசாயா 4:3-19-21இல்‌ 

“இதோ, நான்‌ புதிய காரியத்தைச்‌ செய்கிறேன்‌. இப்பொழுதே 
அது தோன்றும்‌. நீங்கள்‌ அதை அறியீர்களா? நான்‌ வனாந்திரத்திலே 
வழியையும்‌, அவாந்தர வெளியிலே ஆறுகளையும்‌ உண்டாக்குவேன்‌. 
நான்‌ தெரிந்து கொண்ட என்‌ ஜனத்தின்‌ தாகத்துக்கு வனாந்தரத்திலே 
தண்ணீர்களையும்‌, அவாந்தர வெளியிலே ஆறுகளையும்‌ 
உண்டாக்குவதினால்‌, காட்டுமிருகங்களும்‌, வலு சர்ப்பங்களும்‌, 
கோட்டான்‌ குஞ்சுகளும்‌ என்னைக்‌ கனம்‌ பண்ணும்‌. இந்த ஜனத்தை 
எனக்கென்று ஏற்படுத்தினேன்‌; இவர்கள்‌ என்‌ துதியைச்‌ சொல்லி 


46 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


வருவார்கள்‌” என்பதாக எவ்வளவுத்‌ துல்லியமாகப்‌ பரிசுத்த வேதம்‌ 
முன்னறிவித்துள்ளது என்பதைப்‌ பார்த்தீர்களா? இந்த தேவன்‌ 
தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின தம்‌ ஜனங்களுக்கு எவ்வளவு 
உண்மையுள்ளவராக இருக்கிறார்‌ என்று பாருங்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
அவருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ இருந்தார்களோ இல்லையோ, 
உண்மையுள்ள தேவன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த வாக்குத்‌ 
தத்தத்தில்‌ சற்றும்‌ அசதியாயிராமல்‌ அதை நிறைவேற்றுகிறார்‌. 
இந்த தேவனை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ ஏற்றுக்‌ கொள்வீர்களானால்‌ 
உங்களுக்கும்‌ அவர்‌ உண்மையுள்ளவராயிருப்பார்‌. அவருடைய 
கிருபை இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றே அவரை உங்கள்‌ 
மனதில்‌ ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. அதன்‌ பலனை கண்ணாரக்‌ 
காண்பீர்கள்‌. - Selected 


சத்திய வேதம்‌ பக்தரின்‌ கீதம்‌ 


சுத்தர்கள்‌ போகும்‌ பாதையின்‌ தீபம்‌ 


2 தீமோத்தேயு 3:16 - ““வேத வாக்கியங்கள்‌ எல்லாம்‌ வேத 
ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது.”” 

பரிசுத்த வேதாகமம்‌ தேவனால்‌ மனுக்குலத்திற்கு கிடைத்துள்ள 
வாழ்க்கையின்‌ வழிகாட்டி. தேவன்‌ தனக்குத்தானே நமக்கு 
எழுதிய அறிமுகக்‌ கடிதம்‌. மனிதன்‌ தன்னையும்‌ தன்‌ வாழ்வின்‌ 
அர்த்தத்தையும்‌ புரிந்து கொண்டு தற்கால அநித்திய வாழ்வில்‌ 
அழியாத நித்திய மோட்சத்தை அடைய கையில்‌ உள்ள வழிகாட்டும்‌ 
வரைபடம்‌. 

இதனை நாம்‌ ஒர்‌ மதத்திற்கு என்று நினைப்பதற்கு காரணம்‌, 
ஓர்‌ மதம்‌ அதனை சொந்தம்‌ கொண்டாடியதுதான்‌. அந்த கிறிஸ்தவ 
மதமும்‌ யூதர்களின்‌ வேதத்தை தான்‌ பழைய ஏற்பாடு என்ற 
பெயரில்‌ பைபிளில்‌ முற்‌ சேர்க்கை செய்துள்ளது. எனவே கிறிஸ்தவ 
வேதம்‌ என்று பைபிளை கிறிஸ்தவர்கள்‌ கூறுவதும்‌, நீங்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதும்‌ தவறு. இதுவே ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ இறைவன்‌ 
அனுப்பியுள்ள அன்புக்‌ கடிதம்‌, பழைய ஏற்பாடு எதிர்பார்ப்பு. புதிய 
ஏற்பாடு அதின்‌ நிறைவேறுதலும்‌ ஆகும்‌. மேலும்‌ இயேசு கிறிஸ்து 
என்ற மீட்பரின்‌ அன்பின்‌ போதனைகள்‌, செயல்கள்‌ உலகத்தின்‌ 
கடைசி முடிவு மட்டும்‌ விளக்கிக்‌ கூறும்‌ சத்திய போதனைகள்‌ 
அடங்கியதாகும்‌. இது உங்கள்‌ சொத்து. 

இரட்சிப்பு யூதர்கள்‌ வழியாக வருகிறது - (யோவான்‌ 4:22) 
அவ்வளவுதான்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 47 


* 1600 வருடங்கள்‌ ஆகியுள்ளது. இந்த பைபிள்‌ எழுதப்பட்டு 
முடிவு பெற (ஆதியாகமம்‌ எழுதப்பட்ட காலம்‌ முதல்‌ 
வெளிப்படுத்துதல்‌ முடிய 1600 வருடம்‌) 

* 40 ஆசிரியர்களை வேத ஆவியானவர்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


* 40 ஆசிரியர்களும்‌ 40 சந்ததிகளின்‌ ஊடே வேறே வேறே 
காலகட்டங்களில்‌ வேறு வேறு இடங்களில்‌ வாழ்ந்துள்ளனர்‌. 
இவர்களில்‌ பலர்‌ ஒருவரை ஒருவர்‌ சந்தித்ததுகூட இல்லை. 
எனினும்‌ ஒரே கருத்து! இது ஒன்றே இது இறை வேதம்‌ 
என்பதற்கு ஆதாரம்‌. 

* 66 நூல்கள்‌ அடங்கிய இந்த பைபிள்‌ 3 கண்டங்களில்‌ 
வாழ்ந்தவர்களால்‌ (ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா) எழுதப்‌ 
பட்டுள்ளன. மூன்று மொழிகளில்‌ எழுதப்பட்டன. (எபிரேயம்‌, 
கிரேக்கம்‌, அரமேயம்‌) 


* இப்படியிருக்க கருத்து, நோக்கம்‌, நிறைவேற்றம்‌ அனைத்‌ 
தும்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. அது இயேசுவின்‌ வழியாக மனுக்‌ 
குலத்திற்கு உண்டாகும்‌ பாவ மன்னிப்பு, மீட்பு, விடுதலை! 
ஒரே வழி இயேசு. 


* உலகத்தின்‌ முதல்‌ புத்தகம்‌ இது. மேலும்‌, அச்சடிக்கப்பட்ட 
முதல்‌ வேதம்‌ இது. ஜான்‌ கூட்டன்பர்க்‌ என்ற ஜெர்மானியர்‌ 
பிரிண்டிங்‌ மெஷின்‌ கண்டறிந்தார்‌. அதில்‌ பைபிளை முதன்‌ 
முதல்‌ அச்சடித்தார்‌. அதன்‌ பெயர்‌ இலத்தீன்‌ வல்கேட்‌ 
என்பதாகும்‌. 

* இது இலவசமாகவும்‌, விலை மலிவாகவும்‌ கிடைத்து வருவதற்‌ 
குக்‌ காரணம்‌ அதனைப்‌ படித்து மனம்‌ மாறியவர்கள்‌. “யான்‌ 
பெற்ற இன்பம்‌ இவ்வையகம்‌ பெறுக”? என்ற நல்‌ நோக்கில்‌ 
கொடைகளைக்‌ கொடுப்பதால்தான்‌. ஆனால்‌ இன்று 21 
இலத்தீன்‌ வல்கேட்‌ பிரதிகள்‌ மட்டுமே இருக்கின்றன. இதில்‌ 
ஒரு காப்பியின்‌ உண்மை விலை ஒரு லட்சம்‌ டாலர்‌ ஆகும்‌. 
அடேயப்பா இவ்வளவு விலை கொடுத்து நம்மால்‌ வாங்க 
முடியுமா? 

* மக்கள்‌ விரும்பி வாங்கிப்‌ படிக்கும்‌ வேதங்களில்‌ இதுவே 
முதலிடம்‌. 35 வருடத்திற்கு முன்பு 3 வினாடிக்கு ஒரு 
புத்தகம்‌ அச்சடிக்க வேண்டி வந்தது எனில்‌ இன்றைய 
நிலையை எப்படிக்‌ கூறுவது? அதாவது ஒரு நாளைக்கு 
32:676 புத்தகம்‌ அச்சடிக்கப்பட்டன. 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இதுவரை உலகில்‌ அதிகமான மொழிகளில்‌ மொழி பெயர்ப்பு 
செய்யப்பட்டுள்ள வேதம்‌ பைபிள்தான்‌. ஏறத்தாழ 1650 
மொழிகளில்‌ கிடைக்கின்றது. 


ஒரு வேதத்தைப்‌ பற்றி அதிகமாக வேறு புத்தகங்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளது. எனில்‌ பைபிள்தான்‌ அதிலும்‌ முதல்‌ 
இடம்‌. ஏனெனில்‌ வேதம்‌ தோண்டத்‌ தோண்ட புதையல்களை 
அள்ளித்‌ தருவதே காரணமாகும்‌. 


மூலப்‌ பிரதிகள்‌ அனைத்தும்‌ கையெழுத்தால்‌ ஆனது. அப்படி 
கையெழுத்தினால்‌ எழுதி பாதுகாக்கப்பட்டதில்‌ முதலிடம்‌ 
பைபிளுக்குத்தான்‌. பழங்கால கையெழுத்துப்‌ பிரதிகளை 
வைத்து இன்றுள்ள வேதம்‌ திரிந்து விடப்பட்டுள்ளதா என 
ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்‌ கொள்ள பழம்‌ பிரதிகள்‌ காணக்‌ 
கிடக்கின்றது. அவைகளின்‌ எண்ணிக்கை 24,633 ஆகும்‌. 
வேதம்‌ திருத்தப்பட்டு விட்டது என சும்மா கூச்சலிடுபவர்கள்‌ 
இந்த பிரதிகளோடு ஒப்பிட்டபின்‌ கூறத்‌ தயாரா? என 
பண்டிதர்கள்‌ கேட்கின்றனர்‌ ! 

கையெழுத்துப்‌ பிரதியிலிருந்து முதல்‌ பிரதி எடுப்பதும்‌ 
கூட சும்மா கதை விட முடியாது. ஏனெனில்‌ (எழுதப்பட்ட 
பிரதிக்கும்‌, காப்பி எடுக்கப்பட்ட பிரதிக்கும்‌ இடைப்பட்ட 
காலம்‌ 250 வருடங்கள்‌. எனவே இதுவே ஆதாரமான 
வேதம்‌. உதாரணமாக அரிஸ்டாட்டில்‌ வாழ்ந்த காலத்திற்கு 
1400 வருடத்திற்கு பின்புதான்‌ அவர்‌ எழுத்துக்கள்‌ 
சேகரிக்கப்பட்டன. 

ஒரே பதிப்பில்‌ 10 லட்சம்‌ பிரதிகள்‌ வெளியிடப்பட்ட புத்தகமும்‌ 
பைபிள்தான்‌. காரணம்‌ அவ்வளவாக பக்தர்கள்‌ விரும்பி 
படிக்க அலையும்‌ வேதம்‌ இதுவே. 


பிரிண்டிங்‌ நிற்காமல்‌ தொடர்ந்து நடக்கும்‌ ஒரே வேதம்‌ 
பைபிள்தான்‌. 


கார்ல்‌ மார்க்ஸின்‌ பொதுவுடைமைக்‌ கொள்கை 100 வருடம்‌ 
கூட நிற்கவில்லை. சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ கொள்கை பல 
மறுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தள்ளப்பட்டன. ஆனால்‌ 3600 
வருடமாக விஞ்ஞானத்தையும்‌ தாண்டி நிற்கும்‌ வேதம்‌ 
இதுவே. 


இந்த வேதம்‌ அறிவுக்கு, ஆன்மாவிற்கு, இதயத்திற்கு பேசும்‌ 
ஒன்று. மேலும்‌ பரிசுத்த வாழ்விற்கு ஏற்ற சட்டங்களைப்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 49 
போதிப்பது இதன்‌ சிறப்பு. நீதி நியாயங்களை, ஒழுக்கங்களை, 
அன்பு - சகோதர சிநேகம்‌ முதலியவையே அதிகமாக 
கூறப்படுகிறது. 

* மொழி பெயர்ப்பினால்‌ தவறுகள்‌ ஏற்படுவதை எந்த வேதமும்‌ 
தடுக்க முடியாது. ஆனால்‌ பைபிளின்‌ கருத்தோ, நோக்கமோ, 
சம்பவமோ, மறைக்க முடியாததாக மறுக்க முடியாததாக 
உள்ளது. 


* சரித்திர சான்று உள்ள வேதத்தில்‌ முதலிடம்‌ பைபிள்‌ 
பெறுகின்றது. இஸ்ரவேல்‌, சிரியா, பாபிலோன்‌, துருக்கி, 
ஈரான்‌, ரோம்‌, ஜோர்டான்‌, பாலஸ்தீன்‌ ஆகிய இடங்களில்‌ 
ஆதாரங்கள்‌ கொட்டிக்‌ கிடக்கின்றன. 


* குரான்‌ போன்றவை தனது ஆதாரத்திற்கு பைபிளை தேட 
வேண்டிய நிலையில்‌ உள்ளதை யாராலும்‌ மறுக்க இயலாது. 


* அழிக்கத்‌ துடித்த எந்த சக்தியையும்‌ முறியடித்த வேதமிது. 

(அ) கி.பி. 300 ரோம்‌ அரசன்‌ டயோகிளிஷியன்‌ எங்கு கண்டு 
பிடித்தாலும்‌ அதனை தீயிட்டு கொளுத்த சட்டமியற்றினான்‌. 
ஆனால்‌ அதே ரோம அரசின்‌ அரசன்‌ கான்ஸ்டண்டைன்‌ அரசு 
செலவில்‌ பைபிளில்‌ 50 பிரதிகளை தயாரிக்க கட்டளை 
கொடுத்தான்‌. இதற்கு இடைப்பட்ட காலம்‌ 25 ஆண்டுகள்‌ 
தான்‌. 

(ஆ) பிரான்சின்‌ வால்டேர்‌ என்ற நாத்திகன்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தான்‌. இன்னும்‌ 100 வருடத்தில்‌ பைபிள்‌ இருக்காது 
என்று சவால்‌ விட்டான்‌. அவன்‌ மரித்த 50வது வருடம்‌ அவன்‌ 
வீடே பைபிள்‌ அச்சடிக்கும்‌ இடமாக மாறியது. ஜெனிவா 
பைபிள்‌ சங்கம்‌ இதனை செய்தது. 


(இ) பைபிளை அழிக்க முடியாது என்று 8. 1௦81௦௦ என்ற ஆராய்ச்சி 
யாளர்‌ கூறுகிறார்‌. ஏனெனில்‌ பைபிள்‌ அழிக்கப்பட்டாலும்‌ 
பைபிளைப்‌ பற்றி எழுதப்பட்டுள்ள புத்தகங்களில்‌ உள்ள பைபிள்‌ 
வசனங்களை வைத்தே மீண்டும்‌ பைபிள்‌ உருவாக்கப்படுவது 
மிக எளிது என்றார்‌. இக்காலத்தில்‌ எல்லாம்‌ எலக்ட்ரானிக்‌ 
பதிவுகளாக உள்ளதும்‌ நாம்‌ அறிந்ததே ! 

(ஈ) இந்த வேதத்தை அழிக்க தலைப்பட்ட டாய்லிஸ்‌ புரூக்‌, ஹியூம்‌, 
ஸ்ட்ராஸ்‌, ஜூலியன்‌, செல்சஸ்‌, Reman Eichborn, Well Hausen 
எல்லாரும்‌ அழிந்தார்கள்‌. மறக்கப்பட்டார்கள்‌. ஆனால்‌ வேதம்‌ 
அழியவில்லை. 


யூ 


* 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


உதாரணமாக ரபா: நான்‌ பைபிளின்‌ அஸ்தமனத்தைக்‌ 
காண்கிறேன்‌ என்றார்‌. ஆனால்‌ அவர்‌ வீட்டையே எடின்பரோ 
பைபிள்‌ சங்கம்‌ விலைக்கு வாங்கி துவக்க விழா நடத்திற்று. 


பைபிள்‌ வசனங்களில்‌ ஒன்றாவது அறியாத ஒருவர்‌ கூட 
இருக்க முடியாது. தெரிந்தோ, தெரியாமலோ பயன்படுத்துவர்‌. 
உதாரணம்‌: நாய்கள்‌ ஜாக்கிரதை (பிலி 3:2) ஊசியின்‌ காதில்‌ 
ஒட்டகம்‌ நுழைவு. 

வான்‌ வெளிப்‌ பயணத்தில்‌ கூட எடுத்துச்‌ செல்லப்பட்ட 
வேதம்‌ பைபிள்தான்‌. 

அப்பெல்லோ 8இல்‌ மைக்ரோ பிலிமாக பைபிள்‌ எடுத்துச்‌ 
செல்லப்பட்டது. Frank Boreman, James Lowell, William Anderson 
என்ற மூன்று வீரர்கள்‌ அதில்‌ இருந்தனர்‌. 

சந்திரனில்‌ வாசிக்கப்பட்ட வேத வசனம்‌ ஆதி 1:1 இதுதான்‌. 
இதுவரை இந்த ரெக்கார்டு உடைக்கப்படவில்லை. (ஆதியிலே 
தேவன்‌ வானத்தையும்‌, பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ 

Samuel F. Morse கொடுத்த முதல்‌ தந்தி (எண்‌. 23:23) தேவன்‌ 
என்னென்ன செய்தார்‌ என்பதே அது. 


மிக நீளமான முதல்‌ தந்தி புதிய ஏற்பாடு முழுவதும்‌! 
மோர்ஸ்‌ கூறியது: என்‌ வயது முதிர முதிர வேதம்‌ தேவனால்‌ 
எழுதப்பட்டது என அதிகதிகமாக புரிகின்றது. 

மார்கோனி ரேடியோ அலை கண்டுபிடித்தார்‌. கும்பியில்லா 
தந்தி முறை இதனை தொடர்ந்து Reginald Besantin என்ற 
கனடா அறிஞர்‌ ஒரு கிறிஸ்துமஸ்ஸில்‌ முதன்‌ முதல்‌ இயேசு 
பிறப்பை ரேடியோ வழி சொன்னார்‌. 

அதிகமான விஞ்ஞானிகளால்‌ விரும்பி வாசிக்கப்பட்டது 
வேதமே. 15580 Newton, William Harshell, Michael Farrhday, Jo- 
seph Lister, Lord Kelvin, Henry Baper, Loui Baster, Jaes Sim- 
5௦॥ போன்றோர்‌ இதில்‌ அடங்குவர்‌. நடிகர்‌ ரஜினி தனது 
உரையில்‌ இது பற்றி சமீபத்தில்‌ கூறியதுண்டு. 

இது சரித்திர பூர்வமாக நிரூபிக்கக்‌ கூடியது. கற்பனை 
அல்ல. காவியமல்ல. இது 6000 வருட வரலாற்றைக்‌ 
கூறுகிறது. அதனை அப்படியே இன்றும்‌ ஆதாரங்களுடன்‌ 
உலகில்‌ காண முடிகின்றது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 51 

* இலக்கியத்தில்‌, அரசியலில்‌, பொது உடைமைக்‌ கொள்கை 

யில்‌, அறிவியலில்‌, சட்டவியலில்‌, மருத்துவத்தில்‌ வேதம்‌ 
ஆதாரமாக உள்ளது. 

* கடவுளைப்‌ பற்றி, அவர்‌ வசிக்கும்‌ பரலோகத்தைப்‌ பற்றி, 
அவர்‌ படைத்த பூமி முதல்‌, வானில்‌ உள்ள கிரகங்கள்‌, முதல்‌ 
மனிதன்‌ மற்ற உயிரினங்கள்‌ வரை விளக்கமாக நேரடியாக 
கூறும்‌ முதல்‌ வேதம்‌ பைபிள்‌. 

* இதன்‌ புனிதம்‌ மற்றும்‌ பூர்வீகம்‌, மரபு, உண்மை, பிசகு 
முடியாதபடி இதைக்‌ கையெழுத்தாக எழுதும்‌ அதிகாரம்‌, 
பாதுகாக்கும்‌ அதிகாரம்‌ கிறிஸ்தவர்கள்‌ கையில்‌ அல்ல. 
யூதர்கள்‌ கையில்‌ உள்ளது. மேலும்‌ அதற்கெனவே இயேசுவை 
கொன்ற யூத மதத்‌ தலைவர்கள்‌ எழுத்தாளர்களாக 
SCRIBES-#ஐ நியமித்துள்ளனர்‌. அந்த ஸ்கிரைப்ஸ்‌ மட்டும்தான்‌ 
பிரதி எடுக்க முடியும்‌. 

* விலையேறப்‌ பெற்ற வேதம்‌ கூடன்பர்க்‌ அச்சு இயந்திரத்தில்‌, 
அச்சடிக்கப்பட்ட 1 பிரதி 5 லட்சத்து 1000 ரூ. (6,01,000) 
டாலர்‌ விலை போனது. 

* பிராங்‌ மாரிசன்‌ என்ற வக்கீல்‌ இங்கிலாந்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
நாத்திகர்‌, இவர்‌ இயேசு உயிரோடு எழுந்தது பொய்‌ என 
ஆராய்ந்து எழுதி விட்டால்‌ கிறிஸ்தவத்தை அழித்திடலாம்‌ 
என திட்டமிட்டு எழுதினார்‌. ஆனால்‌ அவர்‌ ஆராய ஆராய 
புரிந்து கொண்டது இயேசு உயிர்த்தது உண்மை என! 
இதுவே Who moved this Stone என்ற புத்தமாகும்‌. இது உலகப்‌ 
புகழ்‌ வாய்ந்த நூல்‌. 

* இயேசு உயிர்த்தெழவில்லை. பவுல்‌ மனம்‌ மாறவில்லை 
என நிரூபித்தால்‌ கிறிஸ்தவத்தை அழிக்கலாம்‌ என ற்‌ 
West, Lord Littleton, என்ற வக்கீல்கள்‌ நினைத்து இருவரும்‌ 
ஆய்வு செய்தனர்‌. இருவரும்‌ முடிவில்‌ இரண்டும்‌ உண்மை 
என்றனர்‌. 

*  இங்கர்சாலும்‌ டண Wc என்பவரும்‌ இரயிலில்‌ சந்தித்தனர்‌. 
தேவனல்ல இயேசு மனிதன்தான்‌ என ஒரு புத்தகம்‌ எழுது 
என இங்கர்சால்‌ இவரிடம்‌ கூற இவரும்‌ துவங்கினார்‌. 50 
வயதில்‌ இயேசுவை அறிந்து மனம்‌ மாறினார்‌. அவர்‌ தாம்‌ 
எழுதி வந்த எதிர்ப்புப்‌ புத்தகத்தை இயேசு தேவனே என 
எழுதி முடித்தார்‌. அதுதான்‌ “ஒENHUR' என்ற நூல்‌! பென்ஹர்‌ 
என்ற திரைப்படம்‌ பல ஆஸ்கார்‌ விருதுகளைப்‌ பெற்றது. 


52 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


* Sir John ௦0௦௦௦: தலைசிறந்த நூல்கள்‌ வரிசையில்‌ 
வேதத்திற்கு முதல்‌ இடம்‌ தந்தார்‌. 

பூமி அந்தரத்தில்‌ தொங்குகிறதா? 

கி.பி. 153 Reen Witch என்ற விஞ்ஞானி பூமி அந்தரத்தில்‌ 
தொங்குகிறது என உறுதியாக நிரூபித்தார்‌. ஆனால்‌ வேதாகமம்‌ 
கி.மு. 5,000 ஆண்டுகளுக்கு முன்பே “*தேவன்‌ உத்திர மண்ட 
லத்தை வெட்ட வெளியிலே விரித்து, பூமியை அந்தரத்திலே 
தொங்க வைத்துள்ளார்‌” என வேதம்‌ (யோபு 26:7) கூறுவது எப்படி? 


* சார்லஸ்‌ டார்வின்‌ உலகம்‌ தானாக உண்டானது என 
உறுதியாகக்‌ கூறவில்லை. எனினும்‌ பரிணாம கொள்கை பரவி 
விட்டது. ஆனால்‌ New York Science University-ன்‌ தலைவலி A 
Gracy Marrison தேவனால்‌ உண்டாக்கப்‌ பட்டத்தை நிரூபிக்க 
முடியும்‌ என்கிறார்‌. சார்லஸ்‌ டார்வினும்‌ பைபிள்‌ பக்தர்தான்‌. 

* Chemistry Scholor Edwin E. Sulosan பைபிள்‌ கூறுவது போல்‌ 
மண்ணிலிருந்து மனிதன்‌ படைக்கப்பட்டான்‌ என்பது 
உண்மை என நிரூபிக்கிறார்‌. மண்ணில்‌ 14 Chemicals 
உண்டு மனிதனிலும்‌ அதே 14 Chics உண்டு! 


*  “நீகழுகைப்‌ போல உயரப்‌ போனாலும்‌ நட்சத்திரங்களுக்குள்ளே 
உன்‌ கூட்டை கூட்டினாலும்‌ அவ்விடத்திலிருந்தும்‌ உன்னை 
விழத்தள்ளுவேன்‌” (ஒபதியா 1:4) என இறைவன்‌ உரைத்‌ 
துள்ளார்‌. இது ஒரு தீர்க்கதரிசனம்‌. ஆம்ஸ்ட்ராங்‌ - ஜூன்‌ 
21/1969இல்‌ அமெரிக்க வான்‌ ஊர்தியில்‌ ஏறி சந்திரனில்‌ 
இறங்கினார்‌. அதன்‌ பின்பு எல்லாரும்‌ சந்திர பயணம்‌ 
செய்தனர்‌. அங்கு மனிதன்‌ வாழ முடியாது என கண்டனர்‌. 
ஆச்சரியம்‌ என்னவென்றால்‌ கழுகைப்‌ போல்‌ என்ற வார்த்தை. 
ஏனெனில்‌ ஆம்ஸ்ட்ராங்‌ சென்ற விண்கலம்‌ பெயர்‌ குழுகு 
EAGLE. 

* ஆம்ஸ்ட்ராங்‌ கொண்டு வந்த சந்திரன்‌ பாறை இரும்பைப்‌ 
போல்‌ அதை விட கடினமாக இருந்தது. ஆனால்‌ சங்‌. 
69:37ல்‌ பைபிள்‌ “சந்திரனைப்‌ போல்‌ உறுதி” என எப்படி 
கூற முடியும்‌? 

* “சந்திரன்‌ காலக்‌ கணக்கிற்காக படைக்கப்பட்டது.” சங்‌. 
104:14. சந்திரன்‌ தோன்ற மறைய - மற்றும்‌ ஒரு முறை அது 
பூமியை சுற்றி வர 29 அரை நாட்கள்‌ ஆகும்‌. இது மாத 
கணக்கு ! 12 மாதத்திற்கு 365 நாட்கள்‌ வருட கணக்கு. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 53 
* பூமி தட்டை என கருதி ரொம்ப தூரம்‌ பயணம்‌ போகாமல்‌ 
மனிதன்‌ பயந்து இருந்த காலம்‌ உண்டு! ஆனால்‌ ஏசாயா 
40:22இல்‌ “பூமி உருண்டை” என வேதம்‌ முன்பே கூறிற்று. 


* ஏற்கனவே பைபிளில்‌ காண்கிறோம்‌. ரோபர்ட்‌ யந்திர 
மனிதனை உலகப்‌ போருக்கு பயன்படுத்தப்‌ போகிறது. 
யோவேல்‌ 2:7இல்‌ “அவைகள்‌ பராக்கிரமசாலி போல்‌ ஒடும்‌. 
மதிலேறும்‌, வரிசைகள்‌, பிசகாமல்‌ அணி அணியாக 
செல்லும்‌” என உரைக்கின்றது. 


* சமுத்திரம்‌ பூமியை விட பெரியது! அதாவது உலகின்‌ மொத்த 
பரப்பளவு 18,31,10,150 சதுர மைல்‌. இதில்‌ சமுத்திரம்‌ மட்டும்‌ 
13 கோடியே 72 லட்சம்‌ சதுர மைல்கள்‌. பூமி வெறும்‌ 5 
கோடியே 60 லட்சம்‌ சதுர மைல்‌ தான்‌. சங்‌. 104:25 “தேவன்‌ 
சமுத்திரத்தை பெரிதும்‌ விஸ்தாரமுமாய்‌ உண்டாக்கினார்‌” 
என கூறுகிறது. 


* பூமி சுழல்வதை *“பூச்சக்கரம்‌” என (எரேமியா 10:12ல்‌ 
காண்கிறோம்‌. 

* எண்ணற்ற நட்சத்திரங்கள்‌: 300 ஆண்டுகளுக்கு முன்பு 
கூட விஞ்ஞானிகள்‌ சுமார்‌ 1000 நட்சத்திரங்கள்‌ எனக்‌ 
கூறி வந்தனர்‌. 17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ TELESCOPE வந்தது. 
PACHAS என்ற விஞ்ஞானி அதின்‌ வழி பார்த்து 1022 
என்றார்‌. தாலமி 1055 என்றார்‌. கெப்ளர்‌ அதை விட அதிகம்‌ 
என்றார்‌. ஆனால்‌ இன்று சமுத்திர தண்ணீர்களை சொட்டு 
சொட்டாக எண்ணினால்‌ எவ்வளவோ அவ்வளவு நட்சத்திரம்‌ 
என்கின்றனர்‌. ஆனால்‌ பைபிள்‌ “வானத்து நட்சத்திரங்களை 
எண்ணக்‌ கூடுமோ எனக்‌ கேட்கிறது” - (ஆதி 15:5) 


* தானாக உருவாகும்‌ எதிலும்‌ நோக்கம்‌, அறிவு, அழகு, வடிவம்‌, 
வல்லமை முதலியவை இருக்க முடியாது. நட்சத்திரத்திலே 
பெரிய நட்சத்திரம்‌ “அண்டாரிஸ்‌”. இது பூமியிலிருந்து 
45 கோடி கிலோ மீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ளது. பூமியானது 
300,000,000 கோடி கிரகப்‌ பாதையில்‌ ஒடி சூரியனை 
சுற்றுகிறது. பூமி 18 கோடியே 31 லட்சத்து 10 ஆயிரத்து 
150 சதுர மைல்‌ எனவே பூமி, சூரியன்‌, இதையெல்லாம்‌ 
விட “அண்டாரிஸ்‌” எவ்வளவு பெரியது பாருங்கள்‌! 
அண்டாரிஸ்ஸை விட நமது ஆண்டவர்‌ எவ்வளவு பெரியவர்‌ ! 


* நட்சத்திரங்களில்‌ விடியற்காலத்தில்‌ தோன்ற மட்டுமே சில 
நட்சத்திரங்களை கடவுள்‌ படைத்துள்ளார்‌. உதாரணமாக 


54 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


விடிவெள்ளி ! இவைகள்‌ பாடுகின்றன ! நமக்கு கேட்கவில்லை. 
எனினும்‌ இறைவன்‌ அந்த துதிப்‌ பாடல்களை கேட்கிறார்‌. 
(யோபு 38:7 “விடியற்காலத்து நட்சத்திரங்கள்‌ ஏகமாய்‌ பாடி...) 
எனவே தான்‌ அதிகாலையில்‌ பஜனை நாம்‌ பாடுகிறோம்‌. 

* காற்றின்‌ நிறை (எடை) ஜலத்திற்கு அளவு 

“காற்றிற்கு அதின்‌ நிறையை நிர்ணயம்‌ செய்தவர்‌.” யோபு 
28:5. 
“ஜலத்திற்கு அதின்‌ அளவை பிரமாணித்தவர்‌.” யோபு 28:5. 
காற்றின்‌ நிறை கி.பி. 1630இல்‌ கலிலியோவால்‌ கண்டறியப்‌ 
பட்டது. தற்காலத்தில்‌ அலைகளின்‌ கண்ணீர்‌ இவ்வளவு 
கன அடி வெளியேறுகிறது என கூறுகின்றனர்‌. ஆனால்‌ 
ஏறத்தாழ அதற்கு முன்‌ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதம்‌ 
இதுபற்றிக்‌ கூறுகின்றது. 

* 1903இல்‌ கெல்வின்‌ என்ற விஞ்ஞானி விஞ்ஞானத்தை 
ஆராய்ந்தால்‌ அது நம்மை ஆண்டவர்‌ உண்டு என நம்ப 
வைக்கும்‌ என்றார்‌. இந்த கெல்வின்‌ 21 டாக்டர்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌ ! 

* கேசேர்‌ நகர்‌: 1 ராஜா 9:15,16இல்‌ காணப்படுகிறது. இதனை 
Ras Macalister என்றவர்‌ இன்று கண்டுபிடித்துள்ளார்‌. 


* ஈசாக்கின்‌ தொட்டிகள்‌: இங்கே அவன்‌ கட்டிய 37 சுண்ணாம்பு 
தொட்டிகளை கண்டறிந்துள்ளனர்‌. ஒன்று 20,000 காலன்‌ 
தண்ணீர்‌ கொள்ளளவு உள்ளது. (ஆதி 25:0. 


* சோதோம்‌, கொமரா (லூக்கா 17:29,30) Rast Schaub என்ற 
இரு புதைபொருள்‌ ஆராய்வாளர்கள்‌ இந்த நகரங்களை 
கந்தகத்தால்‌ அழிந்த பகுதியாக உறுதிபடுத்தினார்கள்‌. 
வியான்‌ ராட்‌ என்பவர்‌ அந்த கந்தகம்‌ மிகவும்‌ வித்தியாசமாக 
உள்ளது என்கிறார்‌. அது பரலோகத்திலிருந்து வந்தது 
என்பதை நிரூபிக்கிறார்‌. 

இப்படியே எவ்வளவோ உண்மைகள்‌ நிறைந்த வேதம்‌ இது! 

உங்கள்‌ ஆன்மீக பயணத்திற்கு நிச்சயமாக இது ஒரு தீபமாகும்‌. 
ஒரு முறையாவது இதை படித்துத்தான்‌ பாருங்களேன்‌. பின்‌ இதின்‌ 
அருமை, பெருமைகளைப்‌ புரிந்து கொள்வீர்கள்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 55 


இறவா காவியம்‌ இயேசு காவியம்‌ 


தத்துவ ஞானம்‌ புத்துயிர்‌ பெற்றது 
யூத நிலத்தினிலே 

சத்திய வேதம்‌ நின்று நிலைத்தது 
தாரணி மீதியிலே 

எத்தனை உண்மை வந்து பிறந்தது ! 
இயேசு பிறந்ததிலே 

இத்தனை நாளும்‌ மானிடம்‌ வாழ்வது 
இயேசுவின்‌ வார்த்தையிலே 


மண்ணிடை இயேசு மறுபடி வருவார்‌. 

என்பது சத்தியமே. 

புண்கள்‌ இருக்கும்‌ வரையில்‌ மருந்து 

தேவை நித்தியமே 

விண்ணரசு அமையும்‌ உலகம்‌ முழுவதும்‌ 

இதுதான்‌ தத்துவமே 

எண்ணும்‌ எழுத்தும்‌ எல்லாம்‌ அவரே 

இயேசு நம்புவமே - கண்ணதாசன்‌ 

இந்த கவிஞர்‌ தன்‌ வாழ்வின்‌ இறுதியில்‌ இயேசுவை அறிந்து 
ஏற்றுக்‌ கொண்டு மரித்ததால்‌, அவர்‌ சவ ஊர்வலத்தில்‌ அவர்‌ மார்பு 
மீது பைபிளை வைக்க வேண்டியதால்‌, அப்படியே செய்யப்பட்டது. 
மாத்திரமல்ல அவர்‌ அன்பு மகள்‌ கவிஞர்‌ திருமதி விசாலி அவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்று கிறிஸ்துவின்‌ பக்தையாக வாழ்கிறார்கள்‌. 


இயேசு கிறிஸ்து வளர்ந்த வீடு கண்டூபிடிப்பு 


தினகரன்‌ செய்தித்தாள்‌ - நாள்‌ 4 மார்ச்‌ 2015 


இஸ்ரவேலில்‌ இயேசு கிறிஸ்து குழந்தைப்‌ பருவத்தில்‌ வாழ்ந்த 
வீட்டை ஆராய்ச்சியாளர்கள்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌. இஸ்ரவேலின்‌ 
நாசரேத்‌ (182820) நகரில்‌ பள்ளத்தாக்கு ஒன்றின்‌ அருகில்‌ உள்ள 
மண்ணில்‌ பாறைகள்‌ சில இருந்துள்ளன. இங்கு ஆய்வு நடத்த வந்த 
பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள்‌ அவ்விடத்தை தோண்டியுள்ளனர்‌. 
அப்போது அங்கு ஒரு தேவாலயம்‌ இருந்ததற்கான சான்று 
கிடைத்துள்ளது. மேலும்‌ அதற்குக்‌ கீழே சிறிய வீடு ஒன்று 
இருந்ததைக்‌ கண்டுபிடித்தனர்‌. இதுகுறித்து அவர்கள்‌ கூறுகையில்‌ 


56 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


தேவாலயத்தின்‌ கீழே ஏற்கனவே இயேசுவின்‌ வீடு கட்டப்பட்டுள்ளது 
என்றும்‌ இதனை அங்கிருந்த கல்வெட்டுகள்‌ மூலம்‌ தெரிந்து 
கொண்டோம்‌ எனவும்‌ தெரிவித்துள்ளனர்‌. இக்கல்வெட்டுகளை 
கி.பி. 670இல்‌ De ௦௦ப5 Santis என்ற நபர்‌ எழுதியதாகவும்‌, இதன்‌ 
மூலம்‌ இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில்‌ வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள்‌ 
கிடைத்துள்ளதாகவும்‌ கூறியுள்ளார்‌. 


www.dinamalar.com/Gallory_Detail.asp 


கிறிஸ்தவம்‌ என்பது வெறும்‌ நம்பிக்கை அடிப்படையில்‌ கட்டுக்‌ 
கதைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அல்ல. கிறிஸ்துவும்‌ 
கிறிஸ்தவமும்‌ சரித்திர சான்று உள்ள சத்தியங்கள்‌. எனவே 
பைபிளை வாங்கி படித்து நம்‌ ஆத்தும மீட்பை உயிரோடிருக்கும்‌ 
போதே சம்பாதிப்போமாக. இயேசு நாதர்‌ மீட்பையும்‌, சொர்க்கத்தையும்‌ 
இலவசமாக தருகிறார்‌. 


மத நூல்கள்‌ ஒன்றுக்கொன்று ஆதாரம்‌ 


பொதுவாக மத நூல்களில்‌ உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்‌ 
காட்டி சண்டையிட்டுக்‌ கொள்வதை காண்கிறோம்‌. ஆனால்‌ 
அவைகளுக்குள்‌ உள்ள ஒற்றுமையைக்‌ கண்டு அதனளவில்‌ 
ஒருவரோடு ஒருவர்‌ சுமூக நல்லிணக்க உறவு கொண்டு, அதில்‌ 
உண்மை கண்டு, ஆன்மீக உயர்வு அடையலாம்‌ அல்லவா? 


அதில்‌ ஒர்‌ முயற்சியாக இஸ்லாமிய வேதமான குரானும்‌, 
கிறிஸ்தவர்களின்‌ பைபிளும்‌ ஒரு குறைந்தபட்ச ஒப்பீடு செய்து 
சில குறிப்புகள்‌ இக்கட்டுரையில்‌ காட்டப்படுகிறது. படித்துப்‌ 
பயன்‌ பெறுவோமாக. இன்னும்‌ ஏராளம்‌ உண்டு. அதுபோலவே 
இந்துக்களின்‌ புனித நூல்களிலும்‌, பெளத்த சமயத்திலும்‌ 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய எதிர்பார்ப்புகள்‌ ஏராளம்‌ உண்டு. 

குர்‌ஆன்‌ 4:136இல்‌ நீங்கள்‌ அல்லாஹ்வின்‌ மீதும்‌, அவனுடைய 
தூதர்‌ மீதும்‌, அவனது தூதுவர்‌ மீதும்‌ அவன்‌ இறக்கிய (இவ்‌) 
வேதத்தின்‌ மீதும்‌ இதற்கு முன்‌ இறக்கிய வேதங்களின்‌ மீதும்‌ 
ஈமான்‌ (விசுவாசம்‌ கொள்ளுங்கள்‌. எவர்‌ அல்லாஹ்வையும்‌ 
அவரது மலக்குகளையும்‌ (தூதர்கள்‌) அவனுடைய வேதங்களையும்‌ 
அவனது தூதர்களையும்‌ கீர்க்கதரிசிகள்‌) இறுதி (நியாயத்‌ தீர்ப்பு 
நாளையும்‌ நிராகரிக்கிறார்களோ அவர்‌ வழிகேட்டில்‌ வெகு தூரம்‌ 
சென்று விட்டார்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 57 
எனவே, இறையச்சமுள்ள ஒவ்வொரு முகம்மதியரும்‌ வேதப்‌ 

புத்தகத்தைப்‌ படித்து அதன்படி நடக்க வேண்டும்‌ என்கிற கட்டளை 

பெற்றிருக்கிறார்கள்‌. 

ஒற்றுமை கருத்துக்கள்‌: 

மரியாளின்‌ மகன்‌ - மாற்கு 6:3, குர்‌ஆன்‌ 2:87. 

ஈஸா மஸீஹ (மேசியா) - யோவான்‌ 1:41, குர்‌ஆன்‌ 3:86. 

தேவ ஆவியினால்‌ பிறந்தவர்‌ - 2 கொரி 3:17, குர்‌ஆன்‌ 2:91. 

பரிசுத்த மகான்‌ - அப்போஸ்தலர்‌ 4:30, குர்‌ஆன்‌ 19:19. 

கடவுளின்‌ வார்த்தையானவர்‌ - யோவான்‌ 1:14, குர்‌ஆன்‌ 3:33. 

சத்தியவார்த்தை - யோவான்‌ 8:32, 35. குர்‌ஆன்‌ 19:34. 

சமாதானம்‌ நிறைந்தவர்‌ - மத்தேயு 12:41, 42. குர்‌ஆன்‌ 4:171. 

அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 

மேன்மையாக வைக்கப்படுவர்‌ - மத்தேயு 12:41, 42. குர்‌ஆன்‌ 

19:19. 

9. வல்லமையானவர்‌ - மத்தேயு 28:18, குர்‌ஆன்‌ 3:45. 

10. உண்மையான வழிகாட்டி - யோவான்‌ 14:6, குர்‌ஆன்‌ 5:46. 

11. கடவுளை அடைய வழி - யோவான்‌ 14:6, குர்‌ஆன்‌ 43:61,63. 

12. விண்ணிற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌ - லூக்கா 24:50,51. 
குர்‌ஆன்‌ 3:55. 

குர்‌ஆனுக்கு மாறுபடுகின்ற வேதம்‌ எப்படி முழுமையான இறை 

வெளிப்பாடாக இருக்க முடியும்‌:? 


வம்‌ இன்‌ இங்க னு 


பைபிள்‌ முழுமையான இறைவேதம்‌. சகலவற்றின்‌ தோற்றம்‌, 
மனித இனங்களின்‌ வரலாறு, காலக்கிரமமான செயற்பாட்டுக்‌ 
குறிப்புகள்‌, வம்சா வழிப்பட்டியல்‌, மனிதருக்கு மிகவும்‌ அவசியமான 
தேவனின்‌ மீட்பின்‌ திட்டம்‌, அதன்‌ நிறைவேற்றம்‌, இக்காலம்‌ வரை 
செய்யப்பட்ட தீர்க்கதரிசனங்களின்‌ நிறைவேற்றலுக்கு சரித்திர 
பூர்வமான, அசைக்க முடியாத ஆதாரங்கள்‌ இன்னும்‌ நிகழ வேண்டிய 
கடைசிக்‌ கால சம்பவங்கள்‌, மறுமை வாழ்வின்‌ மகத்துவங்கள்‌ என 
எல்லாவற்றையும்‌ வேதம்‌ தெளிவாகச்‌ சொல்லிவிட்டது. பைபிளைப்‌ 
பற்றி குர்‌ஆன்‌ சொல்வதைக்‌ கவனியுங்கள்‌. 
* குர்‌ஆன்‌ 2:53 - நீங்கள்‌ நேர்வழி பெறும்‌ பொருட்டு நாம்‌ 
மூஸாவுக்கு (மோசே) வேதத்தை அளித்தோம்‌. 
* குர்‌ஆன்‌ 17:2 - நாம்‌ மூஸாவுக்கு வேதத்தை அருளினோம்‌. 
அதை இஸ்ராயீலின்‌ சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக்கினோம்‌. 


58 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 

* குர்‌ஆன்‌ 5:44 - நிச்சயமாக நாம்தாம்‌ தவ்றாத்தையும்‌ இறக்கி 
வைத்தோம்‌. இதில்‌ நேர்வழியும்‌ பேரொளியும்‌ இருந்தன. 

* குர்‌ஆன்‌ 5:45 - மரியமின்‌ மகன்‌ ஈசாவுக்கு நாம்‌ இன்ஜிலை 
(சுவிசேஷத்தையும்‌ கொடுத்தோம்‌. 

* குர்‌ஆன்‌ 17:58 - இன்னும்‌ தாவூதுக்கு சபூர்‌ (சங்கீதங்கள்‌) 
வேதத்தைக்‌ கொடுத்தோம்‌. வேதப்‌ பகுதிகளான தோறா 
(ஆதியாகமம்‌ முதல்‌ உபாகமம்‌ வறை), சபூர்‌ (சங்கீதங்கள்‌) 
இன்ஜில்‌ (சுவிசேஷம்‌) ஆகியவை. 


ஆபிரஹாம்‌ - ஆகாரின்‌ மகனான இஸ்மவேலின்‌ சந்ததி 
இஸ்லாம்‌ ஆயிற்று. சாராளின்‌ மகன்‌ ஈசாக்கின்‌ வம்சம்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ ஆனார்கள்‌. ஆக இஸ்லாமும்‌ கிறிஸ்தவமும்‌ ஒரு 
மதத்தின்‌ இரு கிளைகளே. பங்காளிகளே. அதுமட்டுமல்ல. உலகில்‌ 
உள்ள அனைத்து தேச மக்களுமே நோவாவின்‌ சந்ததிகளே. உலக 
மக்களின்‌ ஆதி தாய்‌ தந்தையர்‌ ஒருவரே. நமக்குள்‌ ஏன்‌ இத்தனை 
பிரிவுகள்‌, ஜாதி, மதச்‌ சண்டைகள்‌ ! ஒரு தாய்‌ வயிற்று மக்களாக 
ஒற்றுமையாக இருப்போமே! 


இயேசுவின்‌ இரத்த சேகரிப்பும்‌ 
ஆராய்ச்சியின்‌ முழவும்‌ 


“இயேசுவின்‌ இரத்தம்‌ சகல பாவங்களையும்‌ நீக்கும்‌.” (1 
யோவான்‌ 1:7) 

“இதோ உலகத்தின்‌ பாவத்தை சுமந்து தீர்க்கும்‌ தேவ ஆட்டுக்‌ 
குட்டி.” (யோவான்‌ 1:29) 

பக்தியுள்ள மானிடன்‌ பாவ விமோசனம்‌ தேடி அலைகிறான்‌ 
அல்லது பரிகாரங்களை, பலிகளை செலுத்துகிறான்‌. அரசு அன்று 
கொல்லும்‌, தெய்வம்‌ நின்று கொல்லும்‌ என்ற பயமே காரணம்‌. 
ஆனால்‌ இயேசு நமக்காக இரத்தம்‌ சிந்தி பலியானார்‌. இது 
வரலாற்று உண்மை. 


அன்று நடந்ததும்‌ இன்றைய கண்டுபிடிப்பும்‌: 

ரான்‌ வியாட்‌ RONWYATT என்ற புதை பொருள்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ள உடன்படிக்கைப்‌ பெட்டியை கொல்கொதா 
மலையடியில்‌ கண்டறிந்தார்‌. இந்த பெட்டி மீது பாவ நிவாரண இரத்தம்‌ 
பழங்காலத்தில்‌ தெளிக்கப்பட்டு வந்தது. இந்த பெட்டி இந்தக்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 59 
குகைக்குள்‌ எப்படி வந்தது? பாபிலோனியர்‌ படையெடுப்பின்போது 
யூத குருக்கள்‌ அவர்கள்‌ கைக்குத்‌ தப்புவித்து இங்கே பதுக்கி 
வைத்தனர்‌. இது கி.மு. 600இல்‌ நடந்தது. 

இயேசு சிலுவையில்‌ உயிர்‌ விட்டபோது பூமி அதிர்ந்தது. 
மலைகள்‌ பிளந்தன - (மத்‌ 27:51) ரோம போர்‌ வீரன்‌ ஒருவன்‌ 
ஈட்டியால்‌ இயேசுவின்‌ விலாவைக்‌ குத்த இரத்தமும்‌ நீரும்‌, புறப்பட்டு 
கொட்டியது - (யோவான்‌ 19:34). இந்த இரத்தம்‌ சிலுவை வழியாக 
இறங்கி, மலையின்‌ வெடிப்பின்‌ ஊடே, நேரே இந்தப்‌ பெட்டியின்‌ 
மீது சந்நிதியில்‌ ஊற்றப்பட்டுள்ளது. ஆய்வாளர்கள்‌ பெட்டியின்‌ மீது 
கருப்பான துகள்களைக்‌ கண்டனர்‌. இது என்ன என இஸ்ரேல்‌ 
ஆய்வுக்‌ கூடத்தில்‌ பல விஞ்ஞானிகளோடு சேர்ந்து ஆராய்ந்தபோது 
உண்டான அதிர்ச்சி, இரண்டு விஞ்ஞான உண்மைகள்‌ ஆகும்‌! 

1. அது இரத்தத்‌ துகள்கள்‌. மட்டுமல்லாது உயிரோடிருந்தது. 
2. அது மனித இரத்த செல்களுக்கு முற்றிலும்‌ வித்தியாசமாக 
இருந்தது. என்ன அந்த வித்தியாசம்‌? பொதுவாக மனித இரத்தத்தில்‌ 
46 குரோமோசோம்தான்‌ இருக்கும்‌. இதில்‌ 24 தான்‌ இருந்தன. 
ஒரு குழந்தை உண்டாக 23 பெண்‌ 23 ஆண்‌ குரோமோசோம்கள்‌ 
தேவை. ஆண்‌ என்று நிர்ணயமாக ஆணிடமிருந்து ஒர்‌ XY 
அணு தேவை. இதிலே 24 பெண்‌ செல்களும்‌ (மரியாளின்‌ 
குரோமோசோம்‌) ஒரேயொரு ஆண்‌ செல்லும்‌ இருந்தது. இதனைக்‌ 
கண்டு அதிர்ந்தனர்‌. இந்த உயிருள்ள செல்தான்‌ மற்றதை 
உயிருடன்‌ வைத்துள்ளது. இது மனித குரோமோசோம்‌ அல்ல. 
பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த குரோமோசோம்‌. 

இதுவே இயேசு கிறிஸ்து தேவ குமாரன்‌ என்று நிரூபிக்கின்றது. 
யூத விஞ்ஞானிகள்‌ இது மேசியாவின்‌ அற்புத பிறப்பு என ஒத்துக்‌ 
கொண்டனர்‌. எனவே அன்பு பக்தர்களே, ஆடு, மாடு, கோழி 
இவைகளின்‌ இரத்தம்‌ நம்மை புனிதமாக்கி சொர்க்கம்‌ செல்ல 
தகுதியாக்காது. தேவ மைந்தன்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
நமக்காக சிந்தப்பட்டுள்ளது. அது இன்றும்‌ உயிரோடு உள்ளது. 
நமக்காக பரிந்து பேசுகின்றது. மீட்பு இலவசம்‌. அது நம்‌ கைவசம்‌. 
புகழ்‌ இறைவனுக்கே. 


ஆதாரம்‌: www.biblediscories, www.ronwyatt/youtube.com 


நாசா கண்டூரிழர்ப 


நாசா கண்டுபிடிப்பு பைபிள்‌ விஞ்ஞான ரீதியாக உண்மையானது 
என்று கண்டறிந்துள்ளது. 


60 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


பல காலமாக பைபிள்‌ கூறும்‌ 6 நாள்‌ படைப்பு, விஞ்ஞானம்‌ 
கூறும்‌ பல கோடி ஆண்டுகள்‌ முன்‌ தோற்றம்‌ இரண்டிற்கும்‌ கடும்‌ 
வாக்குவாதம்‌ நடப்பதை அறிவோம்‌. மேலும்‌ முதலில்‌ பூமியும்‌ அதன்‌ 
படைப்புகளும்‌ பின்பு சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரம்‌ என வேதமும்‌ 
அப்படி அல்ல என விஞ்ஞானமும்‌ கூறின. 


ஹபிள்‌ மற்றும்‌ ஸ்பிட்சர்‌ தொலைநோக்கி படங்கள்‌ பைபிளில்‌ 
கூறப்பட்ட காலம்‌ மற்றும்‌ படைப்பு வரிசைகள்தான்‌ சரி என 
துல்லியமாக நிரூபிக்கின்றன. 


மேலும்‌ பூமி ஒழுங்கின்மையும்‌, வெறுமையுமாக இருந்ததையும்‌ 
கண்டறிந்தன. ஆதியாகமம்‌ 1:2 - “பூமியானது ஒழுங்கின்மையும்‌, 
வெறுமையுமாய்‌ இருந்தது; ஆழத்தின்‌ மேல்‌ இருள்‌ இருந்தது; தேவ 
ஆவியானவர்‌ ஜலத்தின்‌ மேல்‌ அசைவாடிக்‌ கொண்டிருந்தார்‌.” 

According to the data scientist gathered in 2004 from the dusty 
disk surrounding the star system CoKu Tau 4 in the Taurus constel- 
lation, planets like the Earth are formed from left over waste and de- 
bris from their central star. Planets in their early stages form inside 
a proto-planetary disck of dust from a formless and shcotic state in 
total darkness. This data corresponds exactly to what is stated in 
Genesis | verse 2. “Now the earth proved to be formless and waste.” 


விஞ்ஞானம்‌ எதையும்‌ சில காலங்களுக்கு இப்படித்தான்‌ 
என்று அடித்துச்‌ சொல்லும்‌. பின்பு அப்படி அல்ல என்று மாற்றிக்‌ 
கொள்வது நாமறிந்ததே. ஆனால்‌ உலகைப்‌ படைத்த கடவுள்‌ 
நமக்குத்‌ தந்த வேதம்‌ மாறாதது. 

Modern science has proved to be a very valuable tool to man in 


his quest to understand how we got here. Often time’s science gets 
it right, but sometimes it gets it wrong, at least for a while. 


ABOUT GENESIS 


பைபிள்‌ சொல்வது போல்‌ உலகம்‌ 6 நாட்களில்‌ கடவுளால்‌ 
படைக்கப்பட்டது என்பது இன்று நிரூபணமாகி உள்ளது. இனியும்‌ 
நாம்‌ பழைய விஞ்ஞானத்தையே நம்புவதும்‌ வாதிடுவதும்‌ 
அறியாமையே. 

The Bible, at Genesis 1:1 does not specify the actual age of the 
heavens and earth and is not at odds with the science that indicates 
that the universe is over 13 billion years old. While this basic biblical 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 61 
statement made by Moses, left out the details of the creatiion of 
heaven and earth, no doubt April 24, 1990, will go down in history 
as man’s greatest scientific accomplishment to date toward learning 
the details of this dramatic event. 


With the launch of the Hubble space telescope in 1990, and later 
the Spitzer telescope in 2003, man for the first time, was able to 
look back in time to photograph and study how the universe formed. 
Hubble has perred back over thirteen billions years to within 380 
million years of what is commonly known as the Big Bang, to see 
how stars,glaxies and finally planets formed. 


Earth Forms from Star Dust 
Genesis 1:2 - Earth Formless 


“Now the earth proved to be formless and waste and there was 
darkness upon the surface of the watery deep.” 


Without knowing the scientific process behind planet formation, 
for generations this statement has made no logical sense to Bible 
scholar or scientist, however in 2004 astronomers using NASA's 
Spitzer Space Telescope probed the dusty disks that surround 
young stars, to look for the earliest signs of the formation of planetary 
systems. What they found (as depicted in this NASA video), in the 
disk surrounding the star CoKu Tau 4 in the Taurus constellation 
clearly matches the brief description of planet formation described in 
the book of Genesis regarding earth's own formation. 


According to the data scientist gathered from this telescope, 
planets like the Earth are formed from leftover waste and debris from 
their central star. According to these discoveries, planets from inside 
a proto - planetary disc, starting out in a formless and chaotic state in 
total darkness. This planet forming process profundly corresponds 
to what is stated at Genesis 1 verse 2. “Now the earth proved to be 
formless and waste.” At this early stage of formation the earth would 
not have had a defined form or shape as it does today. 


“Asteriods are the leftover building blocks of rocky planets like 
Earth. We can’t directly see other terrestrial planets, but now we 
can study their dusty fussils.” Dr. Charles Belchman of NASA's Jet 
Propulsion Laboratory, Pasadena, Falif. 


62 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 

Discoveries show, as planets grow in size, they remain deep 
inside this vast cloud of dust hidden from the light of their central 
star in its early stages, as seen in this NASA produced image. As 
dust and debris clumped together to form the core of earth it was 
if, it was in-capsulated inside a cocoon of dust in total darkness for 
perhaps millions to billions of year, before any luminaries such as 
the sun, moon, and stars would be visible from earth. 


Perparing Earth for Intelligent Life 
GENESIS 1:3 Day 1 - Diffused Light 
“Let there be ligit” 


DIFFUSED LIGHT FROM ALREADY EXISTING SUN FILTERS 
THROUGH TO EARTH. 


Genesis 1:1,2 relates to a time before the six creative “days”. 
When these ‘days’ mentioned in verse 3 commenced, the sun, 
star, and earth were already in existence. A careful consideration of 
the Genesis account reveals that events starting during one “day” 
continued into one or more of the following “days”. For example 
before the first creative “day” started, light from the already existing 
sun was somehow prevented from reaching earth's surface, 
possible by the remaining proto-planetary dust or thick atmospheric 
clouds, (Job 38:9) or all some point when the Sun transitioned from 
a protostar into a main sequence star to generate enough light to 
break through the dense atmosphere, or a combination of all these 
conditions. During the first “Day” this barrier began to clear, allowing 
diffused light to penetrate the atmosphere. 


The Hubble and Spitzer telescopes have observed proto - 
planetary disc fade over time which would have allowed, only diffused 
light (not direct sun light) from the sun to gradually penetrate earth’s 
water (murky water at first) covered surface, and dense cloud mass 
corresponding to day one of the Genesis account. 


This momentous event that was necessary for life to form was 
the first of six creative phases the earth would need to go through in 
order to prepare it for intelligent human life to come. 


பைபிளில்‌ இந்த வானம்‌, பூமி, சூரியன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ 
நட்சத்திரங்கள்‌ எப்படி உண்டாக்கப்பட்டது என்று கூறப்பட்டு 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 63 
தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அது நாசா விஞ்ஞானிகளின்‌ 
ஆராய்ச்சியால்‌ நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று எண்ணி மாளாத 
பைபிளில்‌ கூறப்பட்டுள்ள விஷயங்கள்‌ நிரூபிக்கப்பட்டுள்ளன. 


வேதம்‌ கூறியாழியே நடந்த ஒழிவு... 


பைபிளில்‌ ஏராளமான தீர்க்கதரிசனங்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ பல 
ஏற்கனவே நிறைவேறி விட்டன. ஒர்‌ உதாரணத்தைக்‌ கவனியுங்கள்‌. 
பாபிலோன்‌ நகரம்‌ அழிக்கப்படும்‌ என்று கி.மு. எட்டாவது 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலம்‌ யெகோவா 
முன்னறிவித்தார்‌ (ஏசாயா 13:19, 14:22, 23). இது எப்படி நடக்கும்‌ 
என்பதற்கான விவரங்கள்‌ கொடுக்கப்பட்டன. படையெடுத்து 
வருபவர்கள்‌ பாபிலோனின்‌ நதியை வற்றிப்போகச்‌ செய்து போரில்‌ 
ஈடுபடாமலேயே நகரத்திற்குள்‌ நேராக நுழைந்திடுவார்கள்‌ என்று 
தீர்க்தரிசனம்‌ சொல்லப்பட்டது. அதுமட்டுமா? பாபிலோனைக்‌ 
கைப்பற்றப்‌ போகிற ராஜாவின்‌ பெயரைக்‌ கூட, அதாவது கோரேசு 
என்ற பெயரைக்‌ கூட, அந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ முன்கூட்டியே 
அறிவித்தது - (ஏசாயா 44:27, 45:1. 


பாபிலோனைக்‌ குறித்து பின்வருமாறு முன்னரே அறிவிக்கப்‌ 
பட்டது. “இனி ஒருபோதும்‌ அதில்‌ ஒருவரும்‌ குடியேறுவதுமில்லை. 
தலைமுறை தோறும்‌ அதில்‌ ஒருவரும்‌ தங்கித்‌ தரிப்பதுமில்லை; 
அங்கே அரபியன்‌ கூடாரம்‌ போடுவதுமில்லை. அங்கே 
மேய்ப்பர்‌ மந்தையை மேய்ப்பதுமில்லை'- (ஏசாயா 13:20) ஆக. 
இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ பாபிலோனின்‌ வீழ்ச்சியை மட்டுமே 
முன்னறிவிக்கவில்லை. பாபிலோன்‌ நிரந்தரமாக அழிக்கப்‌ படும்‌ 
என்பதையும்‌ முன்னறிவித்தது. இந்த வார்த்தைகள்‌ நிறைவேறி 
யிருப்பதை நீங்கள்‌ கண்கூடாகப்‌ பார்க்கலாம்‌. ஈராக்கில்‌ உள்ள 
பாக்தாத்‌ நகருக்குத்‌ தெற்கே சுமார்‌ 80 கிலோ மீட்டர்‌ தூரத்தில்‌ 
பூர்வ பாபிலோன்‌ இருந்த இடம்‌ இன்றும்‌ வெறிச்சோடிக்‌ கிடக்கிறது. 
“அதைச்‌ சங்காரம்‌ என்னும்‌ துடைப்பத்தினால்‌ பெருக்கி விடுவேன்‌” 
என்று ஏசாயா மூலம்‌ யெகோவா சொன்ன வார்த்தைகள்‌ நிறைவேறி 
இருப்பதற்கு அந்த இடம்‌ அத்தாட்சியாக இருக்கிறது - (ஏசாயா 
14:22) 

பாபிலோன்‌ வீழ்ச்சியைப்‌ பற்றி பைபிள்‌ எழுத்தாளரான ஏசாயா 
முன்னறிவித்தார்‌: சுமார்‌ 200 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்தது 
கி.மு. 539, அக்டோபர்‌ 5/6 அன்று இரவு - பாபிலோனுக்கு 
அருகே ஒரு படை முகாமிட்டது. அதன்‌ தளபதி யார்‌? 


64 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


பெர்சிய ராஜாவான கோரேசுதான்‌. ஆக, வியக்க வைக்கும்‌ 
ஒரு தீர்க்கதரிசனம்‌ அப்போது நிறைவேறியிருந்தது. ஆனால்‌ 
முன்கூட்டியே அறிவித்தபடி, போரில்‌ ஈடுபடாமல்‌ கோரேசுவின்‌ 
படை பாபிலோனுக்குள்‌ நுழைந்ததா? அன்றிரவு பாபிலோனியர்கள்‌ 
ஏதோவொரு திருவிழாவைக்‌ கொண்டாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
தங்களுடைய கோட்டையைச்‌ சுற்றியிருந்த பிரம்மாண்டமான 
மதில்களைத்‌ தாண்டி யார்‌ உள்ளே வந்து விடப்‌ போகிறார்கள்‌ என்ற 
நினைப்பில்‌ தைரியமாக இருந்தார்கள்‌. இதற்கிடையே, பாபிலோன்‌ 
நகரத்திற்குள்‌ ஒடிய நதியின்‌ தண்ணீரை கோரேசு திறமையாக 
வேறு வழியில்‌ திருப்பி விட்டார்‌. சீக்கிரத்தில்‌ தண்ணீரின்‌ ஆழம்‌ 
குறைந்தது. அவருடைய ஆட்கள்‌ நதிப்‌ படுகையில்‌ நடந்து சென்று 
பாபிலோனின்‌ மதில்களை அடைந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போது 
அந்த மதில்களைத்‌ தாண்டி எப்படி உள்ளே செல்வது? என்ன 
காரணமோ தெரியவில்லை. அன்றிரவு பாபிலோனின்‌ வாயிற்‌ 
கதவுகள்‌ பூட்டப்படாமல்‌ அப்படியே திறந்து விடப்பட்டிருந்தன. 

பைபிள்‌ நம்பகமான தீர்ககதரிசனங்கள்‌ அடங்கிய ஒரு புத்தகம்‌ 
என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பது நம்‌ விசுவாசத்தைப்‌ பலப்படுத்துகிறது 
அல்லவா? யெகோவா தேவன்‌ கடந்த காலத்தில்‌ தமது 
வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்‌ என்றால்‌, எதிர்காலத்தில்‌ 
பரதீஸ்‌ பூமியைப்‌ பற்றிய வாக்குறுதியையும்‌, அவர்‌ கண்டிப்பாக 
நிறைவேற்றுவார்‌ என நாம்‌ நிச்சயமாக இருக்கலாம்‌. (எண்ணாகமம்‌ 
23:19) ஆம்‌, ““பொய்யுரையாத தேவன்‌ ஆதிகால முதல்‌ நித்திய 
ஜீவனைக்‌ குறித்து வாக்குத்தத்தம்‌ பண்ணியுள்ளதால்‌'” ராம்‌) 
நம்பிக்கையாக இருக்கலாம்‌ - கீத்து 1:3). 


வானத்து உணவான மன்னா குறித்து 
தினத்தந்தி ஆதாரச்‌ செய்தி 


மன்னாவைக்‌ குறித்து அறியாத கிறிஸ்வர்கள்‌ யாரும்‌ இருக்க 
இயலாது. ஆம்‌! எகிப்திலிருந்து மோசே என்ற மாபெரும்‌ 
தீர்க்கதரிசியைக்‌ கொண்டு தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை மீட்டு 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்தி செல்லும்‌ வழியில்‌ கொடிய 
வனாந்திர பாதையை அவர்கள்‌ கடக்க நேர்ந்தது. எகிப்திலிருந்து 
அவர்கள்‌ அவசர அவசரமாக வெளியேறி வந்ததால்‌ போதுமான 
உணவை அவர்கள்‌ சேகரித்துக்‌ கொள்ளவில்லை போலும்‌. 
எனவே அவர்கள்‌ பசியினால்‌ வாடினார்கள்‌, என்ன செய்வதென்றே 
தெரியவில்லை. அக்கம்பக்கத்தில்‌ ஏதாகிலும்‌ ஊர்களோ ஜனசஞ்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 65 
சாரமோ இல்லாத இடத்தில்‌ அவர்கள்‌ யாரிடம்‌ போய்‌ உணவு 
கேட்கக்‌ கூடும்‌? அதுவும்‌ ஒன்றிரண்டு பேரா? இல்லையே. இலட்சக்‌ 
கணக்கான இந்த இஸ்ரேல்‌ ஜனங்களுக்கு எங்கு போய்‌ உணவை 
பெற முடியும்‌. ஜனங்கள்‌ அனைவரும்‌ தலைவர்‌ மோசேயிடம்‌ 
போய்‌ முறையிடவும்‌ புலம்பவும்‌, ஏன்‌ அவர்‌ மேல்‌ எரிச்சலடையவும்‌ 
ஆரம்பித்தனர்‌. 

இப்படிப்பட்ட சலசலப்பான இக்கட்டான நேரத்தில்‌ யாரிடம்‌ செல்ல 
வேண்டும்‌ என்பது மோசேக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. ஏனென்றால்‌ 
இத்தனை லட்சம்‌ ஜனங்களுக்கு தன்னால்‌ உணவளிக்க இயலாது 
என்பதை மோசே உறுதியாக நம்பினார்‌. எனவே இந்த ஜனங்களை 
எகிப்தின்‌ கொடிய பார்வோன்‌ மன்னன்‌ கரங்களிலிருந்து 
விடுவித்துக்‌ கொண்டு வந்த இறைவனை நோக்கிப்‌ பார்த்தார்‌. 
உடனே பதில்‌ கிடைத்தது. நாளை அதிகாலை முதற்‌ கொண்டு 
அவர்களுக்கு அப்பம்‌ கொடுக்கப்படும்‌ என்பதாக இறைவன்‌ 
மோசேக்கு வாக்குப்‌ பண்ணினார்‌. மோசே அதை இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தெரியப்‌ பண்ணினார்‌. உடனே எப்படி அவ்வாறு 
நமக்கு இந்த வனாந்தரத்தில்‌ போஜனம்‌ கிடைக்கும்‌ என்று 
பலருக்கு பெரும்‌ சந்தேகம்‌. ஆனால்‌, அடுத்த நாள்‌ அதிகாலை 
முதற்‌ கொண்டு அவர்களுக்கு ஆச்சரியம்‌ காத்திருந்தது. 

பெய்திருந்த பனி நீங்கினபின்‌, இதோ வனாந்தரத்தின்‌ 
மீதெங்கும்‌ உருட்சியான ஒரு சிறிய வஸ்து தரையின்‌ மேல்‌ 
கிடந்தது - (யாத்‌ 16:13). இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அதற்கு மன்னா 
என்று பெயரிட்டார்கள்‌. அது கொத்துமல்லி அளவாயும்‌, வெண்மை 
நிறமாயும்‌ இருந்தது. அதின்‌ ரசி தேனிட்ட பணியாரத்திற்கு 
ஒப்பாயிருந்தது - (யத்‌. 16:31. இந்த மன்னா என்ற வானத்து 
உணவும்‌ வெறும்‌ கட்டுக்‌ கதையல்ல என்பதை நிரூபிக்கும்‌ 
வண்ணமாக தினத்தந்தி செய்தி பத்திரிகை கடந்த 24.12.1989 
அன்று வெளிட்டுள்ள ஆதாரபூர்வ செய்தியை உங்கள்‌ முன்‌ 
வைக்கிறேன்‌. 

மன்னா என்பது பைபிள்‌ அகராதிப்படி வானத்து உணவு. இந்த 
உணவை நெருக்கடியான ஒரு காலக்கட்டத்தில்‌ கடவுள்‌ இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கு வழங்கினார்‌ என்று பைபிளில்‌ கூறப்பட்டுள்ளது. மன்னா 
என்பது இப்போதும்‌ கிடைக்கக்கூடிய உணவு தானா என்பது பற்றிய 
உண்மையான தகவல்கள்‌ திருயாத்திரை செல்பவர்களிடமிருந்தும்‌, 
அறிஞர்களிடமிருந்தும்‌ கிடைத்துள்ளன. 

சீனாய்‌ மலைப்பகுதிகளின்‌ பள்ளத்தாக்குகளில்‌ இப்போதும்‌ 
வானத்து உணவான மன்னா காணப்படுகிறது. இதை அங்குள்ள 


66 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


வர்கள்‌ சேமித்து அந்த பகுதிக்கு போகிறவர்களிடம்‌ விற்பனை 
செய்து விடுகிறார்கள்‌. பிரிட்டன்‌ பெர்க்‌ என்பவர்‌ சீனாய்‌ மலைக்குச்‌ 
சென்றபோது மன்னாவை ருசித்த அனுபவம்‌ பற்றி இப்படிக்‌ 
கூடியிருக்கிறார்‌. 


மன்னா என்கிற இந்த வானத்து உணவு விடியற்காலத்தில்‌ பனி 
விழுவது போல்‌ விழுந்தும்‌, இலைகளிலும்‌, கற்களிலும்‌, புற்களிலும்‌ 
தொங்குகிறது. இது தேன்போல்‌ சுவையாக உள்ளது. வாயில்‌ 
போட்டால்‌ பல்லில்‌ ஒட்டிக்‌ கொள்கிறது. 


சீனாய்‌ பிரதேசத்தைச்‌ சேர்ந்த பெடேயின்‌ இன மக்கள்‌ 
அதிகாலையிலே கண்‌ விழித்து மன்னா சேகரிக்க புறப்படுவது 
இப்போதும்‌ நடந்து வரும்‌ சம்பவம்‌ என்பதாக, வேதாகமம்‌ நமக்கு 
மன்னாவைக்‌ குறித்து கூறும்‌ அனைத்து குறிப்புகளுடனும்‌ 
தினத்தந்தி செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது. இது எதைக்‌ 
காட்டுகிறது என்றால்‌ இந்த பரிசுத்த வேதாகமமே சத்தியம்‌ என்பதை 
யும்‌, பரிசுத்த வேதாகமத்தின்‌ தேவனே தேவன்‌ என்பதையும்‌ 
நமக்கு பறைசாற்றுகின்றன. இப்படி ஒன்றா? இரண்டா? ஒராயிரம்‌ 
நிரூபணங்கள்‌ இருக்கின்றன. 


புத்தர்‌ ஒயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்த 
தீர்க்கதரிசனம்‌! 


இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர்‌ 
ஒரு மார்க்கமாகவே வந்தார்‌. இந்த மார்க்கம்‌ எதற்கு என்றால்‌ 
இவர்தான்‌ நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும்‌ வழி என்று 
உலகில்‌ தோன்றிய அநேக மகான்கள்‌ தீர்க்கதரிசனமாகவும்‌, 
ஞானவார்த்தைகளாகவும்‌ உலகிற்குப்‌ பறைசாற்றியுள்ளனர்‌. 
விவேகானந்தர்‌ போன்ற சிறந்தவர்கள்‌ கூட இயேசு கிறிஸ்துவைக்‌ 
குறித்து கூறியுள்ள சாட்சியை முன்‌ அதிகாரத்தில்‌ படித்தீர்கள்‌. 

இப்பொழுதும்‌, கிறிஸ்துவுக்கு முன்‌ சுமார்‌ 5638ஆம்‌ ஆண்டு 
பிறந்த புத்த மகான்‌ கிறிஸ்து இயேசுவை குறித்து முன்னுரைத்த 
சாட்சியைக்‌ காணலாம்‌. கீழே நாம்‌ படிக்க இருக்கும்‌ புத்தருடைய 
வார்த்தைகளுக்கு உங்களிடத்தில்‌ சரியான ஆதாரம்‌ உள்ளதா என்று 
நீங்கள்‌ கேட்கிறீர்கள்தானே. இல்லைன்னு பொய்யாக தலையாட்டக்‌ 
கூடாது. நீங்கள்‌ நிச்சயமாக ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீர்கள்‌ 
என்பதை நானறிவேன்‌. நம்‌ கர்த்தருடைய ஜீவ ஊற்றுக்கு ஆதாரம்‌ 
இல்லாமல்‌ எதையும்‌ கூறுவது பிடிக்காது என்பது உங்களுக்கு 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 67 


தெரியும்தானே. ஆதாரம்‌: தி ரிலிஜியஸ்‌ என்சைக்ளோபீடியா, 
வால்யூம்‌ 23. புத்தகம்‌ எண்‌. 29 (The Religious Encyclopedia, Volume 
23, Book No. 29) இனி புத்தரின்‌ வார்த்தைகளைப்‌ பார்க்கலாம்‌. 

உங்கள்‌ பாவத்திலிருந்து நீங்கள்‌ தப்பித்துக்‌ கொள்ள 
ஒவ்வொரு நாளும்‌ நீங்கள்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சிகள்‌ எதற்கு 
சமமென்றால்‌, இன்னும்‌ பிறக்காத தாயின்‌ வயிற்றிலுள்ள சிறு 
குழந்தையின்‌ தலையிலுள்ள ஒரு சிறு மயிர்‌ இழைக்கு மாத்திரமே 
சமமாக முடியும்‌. அந்த பயனைக்‌ கொண்டு நீங்கள்‌ சொர்க்கத்தின்‌ 
வாசலை அடைய இயலாது. 


இதைத்‌ தொடர்ந்து வயதான பிராமண குருக்கள்‌ புத்தரிடம்‌ 
கேட்ட கேள்வி நாம்‌ அனைவரும்‌ ரட்சிக்கப்பட என்ன செய்ய 
வேண்டும்‌? அதற்கு புத்தர்‌ பாவம்‌ மற்றும்‌ கர்மாவின்‌ விளைவு 
மிகவும்‌ பெரியது. அது வானத்தைக்‌ காட்டிலும்‌ பாரமானது. 
பூமியைக்‌ காட்டிலும்‌ அடர்த்தியானது. மேலும்‌ அவர்‌ கூறியது, 
என்னுடைய மிகப்‌ பெரிய உலக பதவியை இழந்து இந்த மதகுரு 
என்ற உயரிய நிலைக்கு எட்டியபோதும்‌ என்னைக்‌ குறித்து நானே 
நல்லவன்‌ என்று நிதானித்துக்‌ கொண்டாலும்‌ இதனுடைய பலனின்‌ 
அளவு அந்த வருடத்தின்‌ இறுதியில்‌ மிகவும்‌ குறைவானதாகவே 
காணப்படும்‌. இந்த குறைந்த அளவு பலனோடு நான்‌ ஒரு லட்சம்‌ 
சகாப்தம்‌ மற்றும்‌ 10 ஜென்மம்‌ எடுத்தாலும்‌, அதில்‌ ஒரு முறைகூட 
நான்‌ பாவத்தின்‌ சம்பளத்தில்‌ இருந்து தப்பிக்க வழியில்லை 
என்றார்‌. 

உடனே அந்த வயதான பிராமண குருக்கள்‌ தொடர்ந்து, 
அப்படியானால்‌ நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்றதற்கு புத்தர்‌, 
பரிசுத்தர்‌ (The Holy 0௩6) ஒருவரை எதிர்நோக்கி காத்திருந்து 
தொடர்ந்து நற்கருணை நாடுங்கள்‌. அவர்‌ வந்து உலகம்‌ 
முழுவதிலும்‌ உள்ள உங்களுக்கு உதவி செய்வார்‌. 


அதைத்‌ தொடர்ந்து அந்த பிராமண குரு, அந்த பரிசுத்தரின்‌ 
குணாதிசயம்‌ எப்படிப்பட்டதாக இருக்கும்‌? என்று கேட்டார்‌. அந்த 
பரிசுத்தரின்‌ உள்ளங்கைகள்‌ மற்றும்‌ அவருடைய பாதங்களில்‌ ஒரு 
வட்டு (05௦) வடிவம்‌ காணப்படும்‌. அவருடைய விலாவில்‌ குத்துக்‌ 
காயம்‌ போல காணப்படும்‌. அவருடைய நெற்றி பகுதியில்‌ அநேக 
தழும்புகள்‌ போன்ற அடையாளங்கள்‌ காணப்படும்‌. இந்த பரிசுத்தர்‌ 
பரலோகத்தில்‌ உன்னை சேர்க்கும்படியாக மறுபிறப்பு சுழற்சிக்கு 
(மறுஜென்மத்தைக்‌ குறிக்கவில்லை என்பதை நிதானியுங்கள்‌) 
ஏதுவாக நடத்தும்‌ தங்கத்தோணியாக விளங்குவார்‌. பழைய 


68 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


வழிகளில்‌ உங்கள்‌ இரட்சிப்பை தேடாதிருங்கள்‌. அதில்‌ எந்த 
இரட்சிப்புமில்லை என்று உறுதியாக கூறுகிறேன்‌. அந்த வழியை 
விட்டுவிடுங்கள்‌. மின்னல்‌ கீற்றில்‌ தோன்றும்‌ ஒளிக்கொப்பான 
ஒளியாக ஒரு புதிய ஆவி வானத்திலிருந்து இறங்கி உங்கள்‌ 
இருதயங்களில்‌ வாசம்‌ பண்ணும்‌. அப்பொழுது உங்கள்‌ அனைத்து 
எதிராளிகளுக்கு முன்பதாகவும்‌ நீங்கள்‌ வெற்றி கொள்வீர்கள்‌. 
ஒருவராலும்‌ உங்களை அழிக்க இயலாது. நீங்கள்‌ மரித்தால்‌ 
அதன்‌ பின்பு இந்த உலகத்தில்‌ திரும்பவும்‌ பிறப்பதில்லை. நீங்கள்‌ 
மேலான சொர்க்கத்திற்கு செல்வீர்கள்‌ என்றார்‌. 

புத்தர்‌ கூறும்‌ அந்த பரிசுத்தர்‌ (ரந Holy 0௩) இயேசுதான்‌ என்று 
எவ்வாறு கூறுகிறீர்கள்‌ என்பதாக நீங்கள்‌ கேட்கக்‌ கூடும்‌. அவர்‌ 
இயேசுதான்‌ என்பதற்கான வேத ஆதாரங்களையும்‌ காணலாம்‌. 


புத்தர்‌ தோன்றி ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ அவர்‌ 
கூறிய தீர்க்கதரிசனத்தின்‌ உருவாக இயேசு தோன்றினார்‌. இயேசு 
கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களை எடுத்துப்‌ போடும்‌ படியாக 
தம்மையே சிலுவையில்‌ பலியாக ஒப்புக்‌ கொடுத்தார்‌. அவருடைய 
இரு கரங்களிலும்‌ கால்களிலும்‌ நீளமான கூரிய ஆணிகளால்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டதினால்‌ அது அவருடைய கரங்களிலும்‌ 
கால்களிலும்‌ வட்டு (06௦ போன்ற அடைளம்‌ ஏற்படுத்தியது. 
(யோவான்‌ 20:20) 


பரிசுத்தரின்‌ விலாவில்‌ குத்துக்‌ காயத்தை குறித்து புத்தர்‌ 
சொல்லியிருந்தார்‌ அல்லவா? இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ 
அறையப்பட்டபோது அவர்‌ மரித்ததை உறுதி செய்யும்படியாக 
ரோம போர்‌ சேவகன்‌ அவர்‌ விலாவில்‌ ஈட்டியால்‌ குத்தி அவர்‌ 
மரித்ததை உறுதி செய்தான்‌. இதினிமித்தம்‌ அவருடைய விலாவில்‌ 
ஈட்டி குத்து காயம்‌ உண்டானது - (யோவான்‌ 19:34). அடுத்தது 
பரிசுத்தருடைய நெற்றியில்‌, அநேக காய தழும்புகள்‌ காணப்படும்‌ 
என்று புத்தர்‌ சொல்லியிருந்தார்‌ அல்லவா? இயேசு கிறிஸ்துவின்‌ 
தலையில்‌ கூரிய முட்களினால்‌ ஒரு கிரீடத்தைப்‌ பின்னி அதை 
அவருடைய தலையின்‌ மேல்‌ வைத்து ரோமச்‌ சேவகர்கள்‌ 
அழுத்தினார்கள்‌ - (யோவான்‌ 18:2). அதனிமித்தம்‌ அவருடைய 
நெற்றிப்‌ பகுதியெல்லாம்‌ நீங்காத காய தழும்புகள்‌ உண்டானது. 
புதிய வழியை உலகிற்கு கூறுவார்‌ என்று புத்தர்‌ கூறினார்‌. 
இயேசு கிறிஸ்துவே ஒரு புதிய வழியை உலகிற்கு காண்பித்து 
நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாக இருக்கிறேன்‌ என்றார்‌. 
வானத்திலிருந்து ஒரு புதிய ஆவி இறங்கி உங்கள்‌ இருதயங்களில்‌ 
வந்து வாசம்‌ பண்ணும்‌ என்ற புத்தரின்‌ முன்னுரைப்பும்‌ அப்படியே 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 69 
அப்‌.2:1- வசனங்களில்‌ சீஷர்கள்‌ மேல்‌ வீட்டறையில்‌ ஜெபித்துக்‌ 
கொண்டிருந்தபோது வானத்திலிருந்து பலத்த காற்றின்‌ முழக்கம்‌ 
போல ஒரு முழக்கமுண்டாகி அக்கினி நாவுகள்‌ போன்று பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்கள்‌ மேல்‌ இறங்கினார்‌. புத்தர்‌ கூறிய இந்த 
தீர்க்கதரிசனமும்‌ சரியாக நிறைவேறியுள்ளது. 


ஆம்‌ பிரியமானவர்களே ! கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்‌ கொண் 
டுள்ள நீங்களும்‌ நானும்‌ எவ்வளவு பாக்கியம்‌ பெற்றவர்கள்‌. 
ஆனாலும்‌ கிறிஸ்துவை இன்னமும்‌ ஏற்றுக்‌ கொள்ள மனமில்‌ 
லாமல்‌ தங்கள்‌ மனதை கடினப்படுத்திக்‌ கொண்டு, தங்கள்‌ 
மனக்‌ கண்களை தாங்களே குருடாக்கிக்‌ கொண்டு, தங்களை 
கெடுத்துக்‌ கொள்ளும்‌ நம்முடைய அன்பு சகோதர சகோதரி 
களுக்காக ஏக்கத்துடன்‌ காத்திருக்கும்‌ நம்முடைய இரட்சகர்‌ 
இயேசுவின்‌ அன்பை அவர்கள்‌ அறிந்து கொண்டால்‌ எவ்வளவு 
நலமாக இருக்கும்‌. ஐயோ! கிறிஸ்து இயேசு சொன்ன நியாயத்‌ 
தீர்ப்பின்‌ நாள்‌ நெருங்குகிறதே. பாதாளம்‌ அல்லது நரகம்‌ தன்‌ 
வாயை விரிவாகத்‌ திறந்திருக்கிறதே. இயேசுவையல்லாமல்‌ 
மோட்சத்திற்குப்‌ போக வேறு வழியில்லை என்பதை உணருங்கள்‌. 
கண்‌ கெட்ட பின்‌ சூரிய நமஸ்காரம்‌ என்ற முதுமொழிக்கு ஏற்ப 
கிறிஸ்துவின்‌ வருகையில்‌ புலம்பி பிரயோஜனமில்லை. அவர்‌ உங்கள்‌ 
இருதயத்திற்குள்‌ பிறக்கும்படியாக வாஞ்சிக்கிறார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின்‌ சந்தோஷத்தை கொடுக்க 
விரும்புகிறார்‌. அவருக்கு உங்களின்‌ சின்ன இருதயத்தில்‌ இடம்‌ 
தருவீர்களாக ! 


நன்றி: ஜீவ ஊற்று. 
யோவான்‌ நற்செய்தி நூலில்‌ 7 அற்புதங்களின்‌ இரகசியம்‌ 


யோவான்‌ 20:30 - “இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிராத வேறு 
அநேக அற்புதங்களையும்‌ இயேசு தமது சீஷருக்கு முன்பாகச்‌ 
செய்தார்‌.” 

யோவான்‌ 21:25 - “இயேசு செய்த வேறு அநேக காரியங்களு 
முண்டு: அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால்‌ எழுதப்படும்‌ 
புஸ்தகங்கள்‌ உலகம்‌ கொள்ளாதென்று எண்ணுகிறேன்‌. ஆமென்‌.” 

இவ்விரு வசனங்களின்படி எண்ணற்ற அற்புதங்களை கர்த்த 
ராகிய இயேசு நாதர்‌ செய்திருந்தும்‌ இந்நூலில்‌ ஏழு அற்புதங்கள்‌ 
மட்டும்‌ எழுதப்பட்டுள்ளது. இந்த ஏழே அவர்‌ தேவன்‌ என்றும்‌ 


70 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


அவர்‌ வழியாக மட்டுமே நாம்‌ சொர்க்கம்‌ செல்ல முடியும்‌ என்றும்‌ 
நிரூபிக்க போதுமானது என யோவான்‌ நிறுத்திக்‌ கொண்டார்‌. இந்த 
ஏழு அற்புதங்களின்‌ நோக்கம்‌ நாம்‌ இயேசுவின்‌ மீது விசுவாசம்‌ 
கொள்வதற்காக அல்லவா? 


யோவான்‌: 20:31 - “இயேசு தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்து என்று நீங்கள்‌ விசுவாசிக்கும்‌ படியாகவும்‌, விசுவாசித்து 
அவருடைய நாமத்தினிலே நித்திய ஜீவன்‌ அடையும்‌ படியாகவும்‌, 
இவைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது.' ஒவ்வொரு அற்புதம்‌ நடந்த 
பின்பும்‌ “விசுவாசித்தனர்‌” என குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


(யோவான்‌) 2:11, (2 4:5, (3) 5:15, (4) 6:14, (5) 6:29, (6) 9:38, 
(7) 11:45. 


நாம்‌ இவரே அகிலத்தைப்‌ படைத்த இறைவன்‌ எனவும்‌, 
மனிதனின்‌ பாவத்தை தாம்‌ சுமந்து தீர்க்க சில காலம்‌ மனிதனாக 
அவதரித்தார்‌ எனவும்‌ நாம்‌ நம்பி மீட்படைய வேண்டும்‌ என்பதே 
தேவ திட்டம்‌. 


அந்த 7 அற்புதங்களை வரிசையாகக்‌ காண்போம்‌. 
1. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார்‌. 


யோவான்‌ 2:11 - இவ்விதமாக இயேசு இந்த முதலாம்‌ 
அற்புதத்தைக்‌ கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து, 
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்‌. அவருடைய 
சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்தனர்‌. 

2. ராஜாவின்‌ மனுசனின்‌ மகன்‌ சுகமடைதல்‌: 
யோவான்‌ 5:52 - “அப்பொழுது, எந்த மணி நேரத்தில்‌ 
அவனுக்குக்‌ குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில்‌ 
விசாரித்தான்‌. அவர்கள்‌ நேற்று ஏழாம்‌ மணி நேரத்தில்‌ ஜீரம்‌ 
அவனை விட்டது என்றார்கள்‌” - யோவான்‌ 4:54. “இயேசு 
யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது 
அவர்‌ செய்த இரண்டாம்‌ அற்புதம்‌. 
யோவான்‌ 4:53 - “உன்‌ குமாரன்‌ பிழைத்திருக்கிறான்‌ 
என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம்‌ அதுவே 
என்று தகப்பன்‌ அறிந்து, அவனும்‌ அவன்‌ வீட்டாரனைவரும்‌ 
விசுவாசித்தார்கள்‌.” 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 71 


3. முப்பத்து எட்டு வருட நோயாளி சுகமடைதல்‌: 


யோவான்‌ 5:5 - முப்பத்தெட்டு வருடம்‌ வியாதி கொண்டிருந்த 
மனிதன்‌ அங்கே இருந்தான்‌. இயேசுவின்‌ வார்த்தையில்‌ 
அவன்‌ தன்‌ படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு நடந்தான்‌. 


4. 5 அப்பம்‌ 2 மீன்கள்‌ பெருக்கமடைதல்‌: 


யோவான்‌ 6:11 - இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, 
ஸ்தோத்திரம்‌ பண்ணி  சீஷர்களிடத்தில்‌ கொடுத்தார்‌; 
சீஷர்கள்‌ பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள்‌. அப்படியே 
மீன்களையும்‌ அவர்‌ எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும்‌ 
கொடுத்தார்‌. 5000 பேருக்கு அதிகமானோர்‌ திருப்தியாக 
சாப்பிட்ட பிறகு மீதியானவைகளை 12 கூடைகளில்‌ 
நிரப்பினார்கள்‌. 

5. கடல்‌ மேல்‌ நடந்து வந்தது: 
யோவான்‌ 6:19 - அவர்கள்‌ ஏறக்குறைய மூன்று நாலு மைல்‌ 
தூரம்‌ தண்டு வலித்துப்‌ போன பொழுது, இயேசு கடலின்‌ மேல்‌ 
நடந்து, படகுக்குச்‌ சமீபமாய்‌ வருகிறதைக்‌ கண்டு பயந்தார்கள்‌. 
யாராவது கடலின்‌ மேல்‌ நடக்க முடியுமா? இறைவனைத்‌ தவிர 
இப்படி யார்‌ நடக்க முடியும்‌? 

6. பிறவி குருடன்‌ பார்வையடைந்தது: 


யோவான்‌ 9:7 - “இவைகளைச்‌ சொல்லி, அவர்‌ தரையிலே 
துப்பி, உமிழ்‌ நீரினால்‌ சேறுண்டாக்கி, அந்தச்‌ சேற்றைக்‌ 
குருடனுடைய கண்களின்‌ மேல்‌ பூசி நீ போய்‌ சீலோவாம்‌ 
குளத்திலே கழுவு என்றார்‌. சீலோவாம்‌ என்பதற்கு அனுப்பப்‌ 
பட்டவன்‌ என்று அர்த்தமாம்‌. அப்படியே அவன்‌ போய்க்‌ கழுவி, 
பார்வையடைந்தவனாய்த்‌ திரும்பி வந்தான்‌.” 

7. 4 நாட்களாக கல்லறையில்‌ இருந்த லாசரு உயிரடைதல்‌: 
யோவான்‌ 11:44 - “மரித்து அடக்கம்‌ பண்ணப்பட்டு நான்கு 
நாட்கள்‌ ஆனபின்பு, “லாசருவே, வெளியே வா” என்று இயேசு 
சொன்ன மாத்திரத்தில்‌ ““மரித்தவன்‌ வெளியே வந்தான்‌. 
அவன்‌ கால்களும்‌ கைகளும்‌ பிரேதச்‌ சீலைகளினால்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தது. அவன்‌ முகமும்‌ சீலையால்‌ சுற்றப்பட்டிருந்தது. 
இயேசு அவர்களை நோக்கி இவனைக்‌ கட்டவிழ்த்து விடுங்கள்‌ 
என்றார்‌.” 


72 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


1. Miracle of CHEMISTRY - இரசாயன அற்புதம்‌ 


1. முதலாம்‌ அற்புதம்‌ ஒர்‌ வேதியியல்‌ அற்புதம்‌. கல்யாண 
விருந்தில்‌ திராட்சை ரசம்‌ தீர்ந்து விட்டது. கல்யாணகாரர்கள்‌ 
அவமானமடையும்‌ சூழல்‌. இயேசு கற்சாடிகளில்‌ உள்ள சாதாரண 
தண்ணீரை நம்பர்‌ ஒன்‌ ரசமாக மாற்றினார்‌. தண்ணீரை ரசமாக்கிட 
ஓர்‌ வேதியல்‌ மாற்றத்தை கர்த்தர்‌ கட்டளையிட்டார்‌. 

உலகம்‌ முழுவதும்‌, நாம்‌ உண்ணும்‌ உணவு, தாவரங்கள்‌, 
உயிரினங்கள்‌, ஜடப்‌ பொருள்கள்‌, வானத்தின்‌ கிரகங்கள்‌ 
அனைத்தும்‌ இரசாயனத்தால்‌ கலந்து உருவாக்கப்பட்டுள்ளது. 
ஒன்றுக்கொன்று மாறுபடுவதும்‌ இந்த இரசாயனங்களின்‌ அளவைப்‌ 
பொருத்தது. இந்த வேதியல்‌ ஞானத்தின்‌ காரண கர்த்தர்‌ இயேசு 
தாமே என நிரூபிக்கிறார்‌. 

எத்தனையோ யோகிகளின்‌ கதைகளில்‌ தகரத்தை தங்கமாக 
மாற்றும்‌ வித்தை அவரிடத்தில்‌ இருந்தது என படித்துள்ளோம்‌. 
அப்படி எல்லாம்‌ உண்மையிலேயே எவரும்‌ இருந்தது இல்லை. 
ஆனால்‌ இயேசு தாமே படைத்தவர்‌ என இந்த முதலாம்‌ அற்புதம்‌ 
வழியாக காண்பித்தும்‌ நாம்‌ அவரை நம்புவதில்லை எனில்‌ இழப்பு 
யாருக்கு? நமக்குத்தான்‌ ! 

2. Miracle of TIME - காலத்தின்‌ அற்புதம்‌, Miracle of Distance 
தூரத்தின்‌ அற்புதம்‌ 

எதை அடக்கினாலும்‌ மனிதனால்‌ காலத்தை மட்டும்‌ தன்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு வரவே முடியாது. கடந்த காலம்‌ 
கடந்ததே ! 

இங்கே ஒரு அரண்மனை அலுவலரின்‌ மகன்‌ மரித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ இயேசுவை நோக்கி, அவன்‌ சாகும்‌ 
முன்‌ வரும்படி கோருகிறான்‌. மரணம்‌ நேரிட்டால்‌ இனி காலத்தை 
யாரும்‌ வெல்ல முடியாதே! இயேசு இங்கிருந்து அங்கு போக 
இரண்டு மாபெரும்‌ சக்திகளை கட்டாயம்‌ அவர்‌ சந்தித்தே ஆக 
வேண்டும்‌. 1. காலம்‌, 2. தூரம்‌. இப்பொழுது இயேசு இவைகளின்‌ 
மீது அதிகாரமுள்ளவர்‌ என்பதை நிரூபிப்பதைப்‌ பாருங்கள்‌. 
“நீங்கள்‌ போகலாம்‌. உன்‌ மகன்‌ சுகமாகி விட்டான்‌” அவர்‌ சக்தி 
இந்த இரு பெரும்‌ சக்திளையும்‌ அடக்கி அற்புதம்‌ செய்து விட்டது. 
இங்கே ஏழாம்‌ மணி அடிக்கும்‌ சத்தம்‌ கேட்கிறது. மகன்‌ மரணப்‌ 
படுக்கையிலுள்ள தெரு ஆலயத்திலும்‌ 7ஆம்‌ மணி அடிக்கும்‌ சத்தம்‌ 
கேட்கிறது. இயேசு இடம்‌ விட்டுப்‌ போகாமலேயே சுகமாக்கினார்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 73 


தூரமும்‌ காலமும்‌ அவருக்கு அடிபணிந்தது. காலம்‌ அவருடைய 

கரத்தில்‌ இருக்கிறது. 

3. Miracle of Consequences - தண்டனையின்‌ மேல்‌ அற்புதம்‌: 
ஒருவன்‌ 38 வருட வியாதிக்காரன்‌. அவனுடைய பாவத்தினால்‌ 

உண்டான சம்பளம்‌ அது. தேவ தூதன்‌ விடுதலை தரும்‌ போது 

இவனை விட கொஞ்சமாவது நீதியுள்ளவன்‌ சுகமடைகிறான்‌. 

இவன்‌ மீது நீதி, கருணை காட்ட முடியாத பெரிய பாவி. 38 

வருடம்‌ சுமந்தாலும்‌ தண்டனை போதாது ! இந்த நிலையில்‌ இயேசு 

அவனை சுகமாக்கினார்‌. “அதிக கேடு வராமல்‌ இருக்க இனி 
பாவம்‌ செய்யாதே” என்றார்‌. 

பரலோகமே மன்னிக்காதவனை இயேசு மன்னித்தார்‌. இயேசு 
மன்னித்தார்‌ எனில்‌, அவரே அண்ட சராசரங்களுக்கும்‌ உயர்‌ 
நீதிபதி என்பதை நிரூபித்தார்‌. நம்‌ ஊழ்‌ வினைகளை அகற்றும்‌ 
சக்தி இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. 

4. Miracle of Mathematics - கணிதவியல்‌ அற்புதம்‌: Miracle of 
Veg. & Non Veg. Production மாமிச தாவர உணவு அற்புதம்‌; 
Miracle of Finance - பொருளாதார அற்புதம்‌: 

5000 ஆண்டுகளும்‌ அதற்கு சமமான பெண்களும்‌, குடும்ப 
கட்டுப்பாடு அற்ற அக்கால பிள்ளைகள்‌ திரளும்‌, ஏறத்தாழ 250000 
பேர்‌ சாப்பிட எவ்வளவு அப்பம்‌? எவ்வளவு மீன்கள்‌? அதனை வாங்க 
பணம்‌ அல்லது தயாரிக்க பிரயாசம்‌, பயண தூரம்‌, எவ்வளவு... 
என்று கணக்குப்‌ போட்டுப்‌ பாருங்கள்‌. தலை சுற்றுகிறதா? 

கையிருப்பு 5 அப்பங்கள்‌ மற்றும்‌ 2 மீன்கள்‌ மட்டுமே. இதனோடு 
எத்தனை சைபர்‌ சேர்த்தால்‌ 5000 ஆகும்‌. 2000ஆகும்‌? ஒரு அப்பம்‌ 
ரூ.20 எனில்‌ 5000 % 20 - ? ஒரு மீன்‌ வறுவல்‌ ரூ.40 எனில்‌ 

5000 % 40 = ? போன்ற கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌, வகுத்தல்‌ 

எல்லாவற்றையும்‌ சர்வ சாதாரணமாக தாண்டும்‌ இயேசுவின்‌ 

கைகள்‌ ! 5000 பேருக்கு அதிகமானோர்க்கு 5 அப்பம்‌, 2 மீனைப்‌ 
பகிர்ந்தளித்து, மீதமும்‌ இருந்ததே! இந்த அதிசய அற்புதத்தை 
இயேசு ஒருவரால்‌ மட்டுமே செய்ய முடியும்‌. செய்து காட்டினார்‌. 

உலகில்‌ தரை மற்றும்‌ தண்ணீர்‌ உணவுகள்‌ தான்‌ உண்டு. 
அவரே அனைத்து உயிர்களுக்கும்‌ உணவை உற்பத்தி செய்யப்‌ 
பண்ணுகிறவர்‌ என்பதை இங்கே நிரூபித்தாரே, இன்னுமா 
இன்னொரு தேவனை தேடி நீங்கள்‌ அலைய வேண்டும்‌? பொருளில்‌ 
லார்க்கு இவ்வுலகு இல்லை. இயேசு நம்மோடு இருந்தால்‌ இந்த 
குரலும்‌ அந்தக்‌ கணக்கும்‌ மாறிவிடும்‌ அல்லவா? 


74 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


5. Miracle of Physics: பொருளியல்‌ அற்புதம்‌: 


படகு மிதக்க தக்க வடிவம்‌ உள்ளது. தண்ணீரில்‌ மிதப்பதற்கும்‌, 
மூழ்காமலிருப்பதற்கும்‌, பயணிப்பதற்கும்‌ ஒவ்வொரு விதமான எதிர்‌ 
சக்திகளை ஒயாமல்‌ செலுத்த வேண்டும்‌. ஏனெனில்‌ தண்ணீருக்கு 
பரப்பிழுவிசை உண்டு. ஒயாமல்‌ அலை வீச்சுகள்‌ வேறு உண்டு. 
இது குளம்‌ அல்லவே. ஆனாலும்‌ அக்கடல்‌ மேல்‌ இயேசு நடந்து 
வந்து அவர்களுக்கு துணை செய்கிறார்‌. 

ஆனால்‌ மனித கால்கள்‌ கடலில்‌ மிதப்பது எப்படி? அடிமேல்‌ 
அடி வைத்து நடப்பது எங்ஙனம்‌? இதுவரையில்‌ உலக வரலாற்றில்‌ 
இப்படி நடந்த எவராவது உண்டா? பெளதீக விஞ்ஞானமும்‌, புவி 
ஈர்ப்பு விசை, தண்ணீரின்‌ பரப்பு விசை, அலைகளின்‌ ஆட்டும்‌ 
விசை அனைத்தையும்‌ ஆளும்‌ தெய்வத்தை அந்த சக்திகளே 
வழக்கத்திற்கு மாறாக ஏந்தி நிற்கின்றதை கண்டபின்பும்‌ இன்னொரு 
கடவுளுக்கு காத்திருக்க எனக்கு என்ன மூளை குழப்பமா? 
6. Miracle of Light - ஒளியியல்‌ அற்புதம்‌; Miracle of biology - 

உடலியல்‌ அற்புதம்‌; Miracle of anatomy - உடற்கூறியல்‌ அற்புதம்‌; 

Miracle of Creation - படைப்பு அற்புதம்‌ 


பிறவியிலேயே குருடாக பிறந்து, ஒளியை காணாமல்‌ வாழ்ந்த 
மனிதனை தம்மிடத்தில்‌ அழைத்து, தமது உமிழ்‌ நீரில்‌ மண்ணை 
கலந்து பிசைந்து, சேறாக்கி குருட்டு கண்களில்‌ பூசி, சிலேவாம்‌ 
குளத்தில்‌ போய்‌ கழுவு என்றார்‌. கழுவின உடன்‌ அவன்‌ 
பார்வையடைந்தான்‌. 


ஒளி ஊடுருவ முடியாதபடி தடுத்த கடினமான அதே பகுதி 
இப்போது கடத்தக்‌ கூடியதாக மாறி விட்டது. உயிரற்ற ஜடப்‌ 
பொருளாக இருந்த உறுப்புகள்‌, இளகி உயிரடைந்தன. இரத்தம்‌ 
ஒட ஆரம்பித்தது. இணைப்புகள்‌ சரியாக பொருந்தின. 

இப்படி இவைகளை சீர்படுத்தி மறுபடைப்பு படைக்க அவர்‌ 
பயன்படுத்தியது 3 பொருட்கள்‌. 1. மண்‌, 2. உமிழ்நீர்‌ (அவர்‌ 
சுவாசக்காற்று கலந்தது), 3. தண்ணீர்‌. மண்ணில்‌ எல்லா 
சத்துகளும்‌ உள்ளன. உமிழ்‌ நீரில்‌ அவர்‌ சுவாசம்‌ கலந்துள்ளது. 
தண்ணீர்‌ பட்டதும்‌ மண்ணிற்கு உயிர்களை உண்டாக்கும்‌ சக்தி 
உண்டாகிறது. 

முதல்‌ மனிதனை படைக்கையில்‌ மண்‌ தண்ணீரில்‌ இருந்து 
அப்போதுதான்‌ பிரிக்கப்பட்டது எனவே ஈர மண்ணாக இருந்தது ! 
கடவுள்‌ மண்ணை பிசைந்து, மனிதனாகப்‌ படைத்து, தன்‌ 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 75 
சுவாசத்தை அவன்‌ மூக்கிலே ஊதினார்‌. அப்போது அவர்‌ 
எச்சிலும்‌ மூச்சும்‌ இவனுக்குள்‌ சென்று ஜடப்‌ பொருளானவனை 
உயிர்‌ ஜீவியாக மாற்றிற்று - (ஆதி 2:7). இது முதல்‌ மனிதன்‌ 
படைக்கப்பட்ட விதம்‌! 

அதுபோலவே அவன்‌ கண்களில்‌ மட்டும்‌ இருந்த இந்த 
குறைபாடு நீங்க அவர்‌ கண்களை சீர்படுத்தும்‌ வேலையை, 
படைப்பின்‌ முழுமையை செய்தார்‌. பார்வை பெற்றான்‌. எனவே 
தானே படைப்பாளி என்பதையும்‌ அனைத்து அறிவியலையும்‌ 
ஆட்டுவிக்கிறவர்‌ என காண்பித்த பின்பும்‌ ஒர்‌ சிலையை நோக்கி 
என்‌ தெய்வமே என கூப்பிட நான்‌ என்ன மூடனா? 
7. Miracle on death, the final enemy - கடைசி பெரிய எதிரியான 

மரணத்தை வெல்லும்‌ அற்புதம்‌: 

1 கொரிந்தியர்‌ 15:26 - பரிகசிக்கப்படும்‌ கடைசிச்‌ சத்துரு 
மரணம்‌ 


உயிர்‌ இருக்கும்போது ஒரு மருத்துவர்‌ ஒரு மருத்துவ உதவி 
செய்யக்‌ கூடும்‌. மரித்து விட்டால்‌ அவரால்‌ என்ன செய்ய முடியும்‌? 
அதுவும்‌ மரித்து, கோடித்துணி சுற்றிக்‌ கட்டுப்‌ போட்டு அடக்கம்‌ 
பண்ணி 4 நாட்கள்‌ ஆன பின்பு இயேசு வந்து நின்று, கல்லை 
எடுத்து போடச்‌ சொல்லி, கல்லறைக்குள்‌ குனிந்து அழுகிய 
உடலைப்‌ பார்த்து பெயரைச்‌ சொல்லி லாசருவே வா... என்றார்‌. 
மரித்தவன்‌ வெளியே வந்தான்‌. ஆச்சரியமான செயல்‌ அது. 


அதன்‌ பின்பு தான்‌ அவன்‌ கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்‌ 
என இயேசு கட்டளையிட்டார்‌. எனவே அவன்‌ நடந்து வரவில்லை. 
உயிரடையச்‌ செய்து, அழுகிய உறுப்புகள்‌ எல்லாம்‌ ஒரே வினாடி 
யிலே வளர்ச்சியடையச்‌ செய்து, அப்படியே வல்லமையால்‌ தூக்கி 
காற்றிலே மிதந்து வரப்‌ பண்ணியது கிறிஸ்துவின்‌ வல்லமையெனில்‌ 
இவர்‌ யார்‌? எனக்கு புரியாமல்‌ போனால்‌ நான்‌ ஒர்‌ மனிதன்‌ 
தானா? மரித்து உயிர்த்தவனைப்‌ பார்த்து நம்ப முடியாவிடில்‌ நான்‌ 
உயிரோடுள்ளவனா, மரித்தவனா? 


அன்று இருந்த மதவாதிகள்‌ அந்த லாசருவை கொல்ல 
திட்டமிட்டனராம்‌. இன்றும்‌ கிறிஸ்தவம்‌ உயிரோட்டம்‌ உள்ள 
சத்தியத்தினால்‌ வளர்வதைக்‌ கண்டு தங்களை இறைவனுக்கு 
அர்ப்பணிப்பதை விட்டு, கிறிஸ்தவனை கொல்லத்‌ தான்‌ முனை 
கிறது. உலகம்‌ ஒருமுறை உயிரடையச்‌ செய்தவருக்கு மீண்டும்‌ 
எழுப்ப வல்லமை இருக்குமே என யோசிக்கத்‌ தெரியாத 
மதவாதிகள்‌ ! 


76 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இவரே (இயேசுவே) மெய்யான தேவனும்‌ நித்திய ஜீவனுமாயிருக்‌ 
கிறார்‌. (1 யோவ 6:20) 

சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ 
இயேசுவாலன்றி உண்டாகவில்லை - (யோவான்‌ 1:3). 


பாரதத்தில்‌ கிறிஸ்தவம்‌ 
(ஐரோர்பிய மதமல்ல கிறிஸ்தவம்‌! 


அது நம்‌ ஆசியாவிலேயே உதித்தது) 


கிறிஸ்துவம்‌ யூத மதம்‌ வழியாக யூதேயாவில்‌ கிளைவிட்டதைப்‌ 
போலவே இந்தியாவிலும்‌ நடந்துள்ளது. எப்படி எனில்‌, 

1. முதலில்‌ யூதர்‌, முன்பே கேரளத்தில்‌ குடியேறியிருந்தனர்‌. 

2. இயேசுவின்‌ சீடர்‌ தாமஸ்‌ ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு 
முன்பு வந்தார்‌ (கி.பி.52). 

3. அந்த யூதர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ தோமா வழி நற்செய்தி 
கேட்டு மனம்‌ மாறினர்‌. அவர்கள்‌ இன்றும்‌ “மார்த்தோமா” 
எனப்படுகின்றனர்‌. 

4. கூடுதலாக இவர்களோடு பிற இந்தியரும்‌ தேவ செய்தி 
கேட்டு, அற்புதங்களை கண்டு மனம்‌ மாறி கிறிஸ்தவராயினர்‌. 
இவை எல்லாம்‌ முதலாம்‌ நூற்றாண்டுக்குள்‌ நடந்து முடிந்தது. 

அதன்‌ பின்பு 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌ ஐரோப்பிய 
கிறிஸ்தவர்கள்‌ வியாபார நோக்கில்‌ பாரதம்‌ வந்தனர்‌. எனவே 
கிறிஸ்தவம்‌ ஆசிய மதமாகும்‌. பழம்பெரும்‌ நம்பிக்கையும்‌ ஆகும்‌. 
சற்று விளக்கமாக... 

யூதர்களின்‌ (யவனர்‌) வருகை: 

கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, இந்தியாவில்‌ யூதர்கள்‌ குடியேறினர்‌ 
என வரலாறு சொல்கிறது. சாலமோன்‌ ராஜா காலத்தில்‌ இஸ்ரேல்‌ 
தேசத்தை விட்டு வந்த இந்த யூதர்கள்‌ நம்‌ மண்ணில்‌ வசிக்கத்‌ 
தொடங்கினர்‌. அக்காலத்தில்‌ கிரேக்கர்கள்‌, ரோமர்களோடு சேர்ந்து 
இந்த யூதர்களையும்‌, “யவனர்கள்‌” என இந்தியர்கள்‌ அழைத்தனர்‌. 
மத்திய கிழக்கு தேசங்கள்‌ பலவற்றுடன்‌ பாரதம்‌ அன்றே வணிக 
உறவு கொண்டிருந்தது என்பது நாம்‌ அனைவரும்‌ அறிந்ததே. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 77 
வணிகத்திற்காக வந்த இந்த யூதர்கள்‌ பெரும்பாலும்‌ கேரளாவில்‌ 
வசித்து வந்தனர்‌. 
தோமாவின்‌ வருகை: 

பல தேசங்களை சென்றடையும்‌ முன்பே இயேசு கிறிஸ்துவின்‌ 
அன்பு செய்தி இந்தியாவை வந்து சேர்ந்தது. இயேசு உலகிற்கு 
செய்ய வேண்டிய நற்தொண்டுகள்‌ அனைத்தையும்‌ (உபதேசம்‌, 
பாவ - சாப - நோய்‌ - பேய்‌, மரண விடுதலை தன்னை 
பலியாக்குதல்‌, உயிர்த்தல்‌ ஆகியவற்றை நிறைவேற்றிய பின்பு, 
பரமேறிச்‌ சென்றார்‌. கர்த்தர்‌ பரலோகத்திற்கு சென்ற பிறகு, 
அவரது சீடர்கள்‌ கர்த்தரின்‌ கட்டளைப்படி நற்செய்தியை உலகிற்கு 
அறிவிக்கும்‌ புனிதப்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌. அப்போது நிகழ்ந்த 
ஒரு சம்பவம்‌ பற்றி “தோமாவின்‌ திருப்பணிகள்‌” என்ற பழங்கால 
நூல்‌ இவ்வாறு கூறுகிறது... 

ஒவ்வொருவரும்‌ எப்பகுதிக்குச்‌ சென்று நற்செய்தி அறிவிக்க 
வேண்டும்‌ என அவரது சீஷர்கள்‌ தங்களுக்குள்‌ சீட்டுப்‌ போட்டனர்‌. 
அப்போது இயேசுவின்‌ பன்னிரு சீடர்களுள்‌ ஒருவரான தோமாவின்‌ 
பெயருக்கு இந்தியா என விழுந்தது. ஆனால்‌ இந்திய தேசம்‌ 
தனக்கு எவ்விதத்திலும்‌ ஒத்துவராது. தன்னால்‌ இந்தியாவிற்கு 
நற்செய்தி அறிவிக்க செல்ல முடியாது என தோமா மறுத்தார்‌. 
மற்ற சீஷர்கள்‌ எவ்வளவு வற்புறுத்தியும்‌ அதனை ஏற்கும்‌ நிலைக்கு 
தோமாவின்‌ மனம்‌ மாறவில்லை. இறுதியாக இயேசுவே அவருக்கு 
காட்சி அளித்து, அவரை இந்திய மண்ணிற்கு புறப்பட்டு செல்லு 
மாறு கூறுகிறார்‌. அதற்கும்‌ தோமா, ““ஆண்டவரே, நீர்‌ அனுப்ப 
விரும்பும்‌ வேறு எந்த தேசத்திற்கும்‌ என்னை அனுப்பும்‌. ஆனால்‌ 
இந்தியாவிற்கு மட்டும்‌ என்னை அனுப்ப வேண்டாம்‌” என 
வேண்டினார்‌. எனவே இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்கும்‌ 
பணி தடைபட்டு போகிறது. ஆனால்‌ கர்த்தர்‌ தோமாவின்‌ 
மனதை பண்படுத்த ஒரு சின்ன ஞான வழியை அரங்கேற்றுகிறார்‌. 
ஒருநாள்‌, இந்திய வியாபாரி ஒருவன்‌ மத்திய கிழக்கு பக்கம்‌ வந்து, 
தனக்கென ஒரு தச்சனை விலை பேச சந்தைக்குள்‌ நுழைந்தான்‌. 
அங்கு தோமாவும்‌ உலாவி வந்தார்‌. அப்போது இந்திய வியாபாரி 
முன்‌, மனித உருவில்‌ காட்சியளிக்கிறார்‌ இயேசு ! இருவரும்‌ பேரம்‌ 
பேசத்‌ தொடங்கினர்‌. தனக்கு தெரிந்த நல்ல தச்சன்‌ உள்ளதாகவும்‌ 
அவன்‌ தனக்குக்‌ கீழ்ப்பட்டவன்‌ என்று கூறிய இயேசு, தோமாவைக்‌ 
காட்டினார்‌. அதனை ஏற்ற இந்திய வியாபாரியும்‌ சில வெள்ளிக்‌ 
காசுகளைக்‌ கொடுத்து இயேசுவிடமிருந்து தோமாவை விலைக்கு 
வாங்கினான்‌. விலை பேசி முடிந்த உடன்‌, தோமாவை நோக்கி 


78 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


சென்ற வியாபாரி, அவரது, எஜமானிடமிருந்து அவரை விலைக்கு 
பெற்ற செய்தியை கூறினான்‌. தன்னை விற்று போட்ட அந்த நபர்‌ 
யார்‌ என நோக்க, வியாபாரி காட்டிய திசையை நோக்கினார்‌ 
தோமா. அங்கு கர்த்தர்‌ நின்று கொண்டிருந்தார்‌. அவர்‌ இயேசுதான்‌ 
என அறிந்தவுடன்‌, ““ஆம்‌, நான்‌ அவருக்கு அடிமைதான்‌” என 
தோமா ஒப்புக்‌ கொள்கிறார்‌. உடனே அந்த வியாபாரியும்‌ அவரை 
இந்தியாவிற்கு அழைத்து கொண்டு கப்பல்‌ ஏறினான்‌. இவ்வாறு 
தோமாவின்‌ வருகை இந்தியாவிற்கு நிகழ்ந்தது. 

அதன்பின்பு அவர்‌, *குனதோபாரசு” என்ற இந்திய பார்த்திய 
அரசனிடம்‌ கொண்டு வரப்பட்டார்‌. அரசருக்கு ஒரு அரண்மனை 
கட்டும்‌ பணி நடந்தது. அதற்கான தச்சு வேலைகளை தோமாவிடம்‌ 
ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால்‌ அரண்மனை கட்ட மன்னர்‌ அளித்த 
கொடைகளை எல்லாம்‌ தோமா தான தர்மத்திற்கும்‌, நற்பணிகளுக்கும்‌ 
செலவிட, சினமுற்ற மன்னன்‌ அவரைக்‌ கண்டித்தார்‌, எச்சரித்தார்‌. 
இதன்‌ பின்பும்‌ அவரது நற்பணி தொடர்ந்தது. பல அற்புதங்களை 
நிகழ்த்தி தான்‌ மெய்யான தேவனிடத்தில்‌ இருந்து வந்த தூதுவன்‌ 
என நிரூபித்துக்‌ காட்டினார்‌. பல மக்களை பரிசுத்த வாழ்வை 
நோக்கி வழி நடத்தினார்‌. அரசனின்‌ கோபத்தை மாற்ற இரண்டு 
பெரிய நிகழ்வுகளை தேவன்‌ செய்தார்‌. 


1. ஒரு நாள்‌ ஒரு அரண்மனை சார்ந்த இந்திய திருமண 
விழாவில்‌ தோமா நம்‌ நாட்டு கலாச்சாரத்தை அறிய உள்ளே 
நுழைந்தார்‌. அவர்‌ அந்நிய தேசத்தான்‌. எனவே காவலன்‌ தடுத்து 
வினவினான்‌. மொழி விளங்காத காவலன்‌ எரிச்சலடைந்து 
அவரை அறைந்து வெளியேற்றினான்‌. இரு நாட்கள்‌ கழித்து 
அரசன்‌ கொலு மண்டபத்தில்‌ அமர்ந்து நியாயம்‌ விசாரிக்கும்‌ 
வேளை ஒரு நாய்‌ ஒரு மனித கையை கொண்டு வந்து அரசன்‌ 
முன்பு போட்டு விட்டு ஒடியது. அரசன்‌ ஏதோ நீதி கேட்கிறது என 
பயந்து விசாரணை செய்தான்‌. அப்போது தான்‌ அது தோமாவை 
அடித்தவன்‌ கை எனவும்‌, அன்றே அவன்‌ மரித்துப்‌ போனான்‌ 
என்றும்‌ கண்டறியப்பட்டது. அரசனுக்குப்‌ பயமும்‌ தோமா தேவ 
மனிதன்‌ எனவும்‌ அவருடைய சொல்லுக்குக்‌ கீழ்ப்படியலானான்‌. 


2. தோமா அரண்மனை கட்ட அரசனிடமிருந்து பெற்ற பணத்தை 
யெல்லாம்‌ ஏழைகளுக்கும்‌, சுவிசேஷத்திற்கும்‌ செலவிட்டார்‌. 
இது என்னமாய்‌ முடியுமோ என அனைவரும்‌ பார்க்கும்‌ வேளை, 
தேவன்‌ ஒரு கனவு வழியாக அரசனிடம்‌ பேசினார்‌. அதாவது 
ஒர்‌ பொன்னாலான அரண்மனைக்கு அவரை அழைத்துச்‌ சென்று 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 79 
தோமா உனக்கு பூமியிலே அல்ல, பரலோகத்தில்‌ கட்டி வருகிறான்‌ 
என்றார்‌. கண்‌ விழித்ததும்‌ ராஜா தோமாவை அழைத்துப்‌ பேசி 
சத்தியத்தையும்‌ முழுவதும்‌ கேட்டறிந்து இயேசுவை ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. தோமா கேரளத்திலும்‌ தமிழகத்திலும்‌ பல்லாயிரம்‌ 
மக்களை கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டு வந்தார்‌. 


பின்னர்‌, தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்த தோமா 
சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார்‌. அப்போது தென்‌ 
இந்தியாவை “மஹாதேவன்‌” என்ற அரசன்‌ ஆண்டு வந்ததாக 
தோமாவின்‌ திருப்பணிகள்‌ கூறுகிறது. கேரளாவில்‌ அமைந்துள்ள 
முசிறி துறைமுகத்தில்‌ தான்‌ தோமா தரையிறங்கினார்‌ என்று 
இந்த நாள்‌ வரை அங்குள்ள மக்கள்‌ நம்புகின்றனர்‌. தென்பாரத 
மக்களிடத்தில்‌ அன்பின்‌ தெய்வமாம்‌ இயேசுவை போதித்து வந்த 
தோமா ஏழு திருச்சபைகளையும்‌ நிறுவினார்‌. மலங்கரர்‌, கொள்ளம்‌, 
கொக்கமங்களம்‌, சாயல்‌, பாலையூர்‌, பரவூர்‌, நிறனம்‌ ஆகிய 
ஊர்களில்‌ இவர்‌ நிறுவிய திருச்சபைகளாக சில தேவாலயங்கள்‌ 
போற்றப்பட்டு வருகின்றன. பின்பு குமரி வழியாக தமிழகத்தில்‌ 
புகுந்த இவர்‌ தமிழ்‌ மண்ணிலும்‌ அன்பை போதித்தார்‌. அக்கால 
அரச குடும்பத்தினர்‌ சிலரை இயேசுவின்‌ சீஷர்களாக்கிய 
குற்றத்திற்காக திருத்தூதர்‌ தோமா வஞ்சகமாகத்‌ திட்டமிடப்பட்டுக்‌ 
கொல்லப்பட்டார்‌. எதிரி ஒரு கருங்கல்லால்‌ செய்யப்பட்ட கூரிய 
கத்தியால்‌ இவரைக்‌ கொன்று விட்டு ஓடிப்‌ போனான்‌. அவரது 
உடல்‌ மயிலாப்பூரில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டது என அக்கால 
தென்னிந்திய கிறிஸ்தவர்கள்‌ நம்பினர்‌. பின்னர்‌ முதலாம்‌ 
வாசுதேவரின்‌ ஆட்சியின்‌ போது திருத்தூதரின்‌ பெரும்பாலான 
படிமங்கள்‌ அகழ்ந்து எடுக்கப்பட்டு எடிசர்‌ என்ற மத்திய கிழக்கு 
நகரத்திற்குக்‌ கொண்டு செல்லப்பட்டது என கூறப்படுகிறது. இவை 
எல்லாம்‌ நெடுங்காலமாக தென்‌ இந்திய கிறிஸ்தவ மக்களிடையே 
நிலவி வரும்‌ சரித்திர ஆதாரமுள்ள நம்பிக்கைகள்‌. 


சாந்தோம்‌ தேவாலயம்‌: 


பாலையூர்‌ தேவாலயம்‌ - கேரளம்‌ தோமா நிறுவிய ஏழு 
சபைகளுள்‌ ஒன்றாக நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களின்‌ வருகைக்கு 
முன்பே இந்திய மண்ணில்‌ கிறிஸ்தவம்‌ வேரூன்றி இருந்தது என 
வரலாறு சொல்கிறது. இவர்கள்‌ தோமா வழி கிறிஸ்தவர்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டனர்‌. தோமா வழி கிறிஸ்தவர்கள்‌, இந்திய யூதர்கள்‌ 
குறித்த செய்திகள்‌ எல்லாம்‌ இந்திய மண்ணில்‌ கிறிஸ்தவம்‌ 
தோன்றிய வரலாற்றின்‌ தொடக்கங்கள்‌. இவைகளை எவரும்‌ 
மறுக்க முடியாது. 


60 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இந்துமத தோற்றத்திற்கு முன்பே இந்தியாவில்‌ கிறிஸ்தவம்‌ 
செழித்தோங்கி இருந்தது 

கிறிஸ்தவம்‌ கி.பி. 35க்குப்‌ பிறகு சிதறடிக்கப்பட்ட யூத 
கிறிஸ்தவர்களால்‌ கிழக்கு நாடுகளுக்குப்‌ பரவ ஆரம்பித்தது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ நேரடி சீஷர்களில்‌ ஒருவரான (தோமா செயின்ட்‌ 
தாமஸ்‌) தென்‌ இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்ததின்‌ 
விளைவாக அநேக தென்‌ இந்தியர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழி 
நடத்தப்பட்டார்கள்‌. தோமா வட இந்தியாவில்‌ தட்சசீலம்‌ சென்று 
அங்கும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி போதித்தார்‌. கொண்ட போரஸ்‌ 
என்கிற மன்னன்‌ இயேசுவை ஏற்றுக்‌ கொண்டார்‌ என்பதற்கு 
வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ இருக்கின்றன. 


தோமா நமது தேசத்திற்கு வந்தபோது, இங்கு சைவம்‌, வைணவம்‌ 
என்கிற இந்து மதமே அப்பொழுது கிடையாது. புத்த மதமும்‌, 
சமண மதமும்‌ மாத்திரமே இங்கு இருந்தன. இவை இரண்டும்‌ 
கடவுள்‌ கொள்கையை மறுதலிக்கின்ற நாத்திக கொள்கையுடைய 
மதங்கள்‌. 

கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு இந்தியாவுக்குள்‌ வந்த 
ஆங்கிலேயர்கள்‌ நாடு பிடிக்கும்‌ நோக்கத்திலும்‌, வியாபார 
நோக்கத்திலும்‌ நுழைந்தனரேயன்றி இங்குள்ள மக்களை மதமாற்றம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்கிற நோக்கத்தில்‌ வரவில்லை. கி.பி. 
52இல்‌ தமிழ்நாட்டிற்கு வந்த தோமாவின்‌ நற்செய்தியால்‌ அநேக 
மக்கள்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ 
30 லட்சம்‌ கிறிஸ்தவர்கள்‌ இருந்தார்கள்‌ என விவேகானந்தர்‌ 
ஞானதீபத்தில்‌ (சுடர்‌ 1, பக்கம்‌ 409) எழுதியிருக்கிறார்‌. “முதல்‌ 
நூற்றாண்டில்‌ நமது தேசத்தின்‌ ஜனத்தொகை 50 அல்லது 60 
லட்சமாக இருந்திருக்கும்‌. அதில்‌ 30 லட்சம்‌ பேர்‌ கிறிஸ்தவர்கள்‌. 
கிறிஸ்தவம்‌ என்கிற பெயர்‌ மேலை நாடுகளில்‌ பரவுவதற்கு முன்பே 
அது நமது தேசத்தில்‌, செழித்தோங்கி வளர்ந்திருந்தது என டாக்டர்‌ 
ராதாகிருஷ்ணன்‌, டாக்டர்‌ அம்பேத்கர்‌, டாக்டர்‌ ஜவஹர்லால்‌ நேரு 
ஆகியோர்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. இந்து மதம்‌ உருவாகியதே 
கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படையில்‌ தான்‌ என்று சமய வரலாற்று 
ஆசிரியர்கள்‌ கூறுகின்றனர்‌. ஆச்சரியமாக இருக்கிறதா? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 81 


இந்து - கிறிஸ்தவ மத வழக்கு ஒற்றுமைகள்‌ 


இந்திய வேதங்களில்‌ ஈஷா: 


ஒருசில கிறிஸ்தவ நம்பிக்கைகள்‌ இந்திய வேதங்களில்‌ 
காணப்படுகின்றன. (இந்த நூல்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
தூண்டுதலால்‌ எழுதப்பட்டதல்ல. இந்த வேதங்களில்‌ கிறிஸ்தவ 
நம்பிக்கைகள்‌ ஊடுருவி இருந்ததை காட்டவே இங்கு குறிப்பிட்‌ 
டுள்ளேன்‌. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்துமத வேதங்களில்‌ 
உள்ளவைகளை எடுத்து எடுத்துக்காட்டாக அவர்களுக்குக்‌ 
கூறலாம்‌. ஆனால்‌ அதில்‌ கூறப்படுபவைகள்‌ அவர்களை 
இரட்சிப்பின்‌ பாதையில்‌ வழிநடத்தாது. இயேசு கிறிஸ்துவும்‌ 
பைபிளும்‌ மாத்திரமே அவர்களை இரட்சிக்கும்‌. இயேசு கிறிஸ்து 
பற்றி அறிய பைபிளை மட்டும்‌ பயன்படுத்துங்கள்‌) 
1. பவிஷ்ய புராணம்‌: பிரதிசர்ஹ பர்வா, 31வது வசனம்‌ 


ஈஷ மூர்த்தி பரப்த நித்ய, சுதா சிவகாரி ஈஷ மஷீஹ, இதிச்சா 
மாம்‌ நம பிரதிஷ்டதம்‌. 
பொருள்‌: இறைவனின்‌ அவதாரமவர்‌, நித்தியமானவர்‌, பரிசுத்த 
மானவர்‌, அன்பானவர்‌, மீட்பர்‌, நம்‌ உள்ளத்தில்‌ நிலைத்திருப்பவர்‌. 
அவர்‌ பெயர்‌ இயேசு (ஈஷ்‌ என்கிற (மஷீஹ்‌) கிறிஸ்து “ஈஸ்‌ 
மூர்த்தி” - இயேசு தேவன்‌. இங்கே இயேசு என்று நேரிடையாகவே 
குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனியுங்கள்‌. மற்றும்‌ பைபிள்‌ கிறிஸ்துவை 
பற்றி கூறும்‌ அனைத்து உண்மைகளும்‌ சொல்லப்பட்டிருப்பது 
நமக்கு ஆச்சரியமாக உள்ளது. 
2. ரிக்‌ வேதம்‌ 10,125: 

உலகை உருவாக்கி அனைத்து உயிர்களையும்‌ ஆளும்‌ அந்த 
இறைவன்‌ “ “பாவத்தில்‌ அழியும்‌ மனிதர்களை மீட்க உலகில்‌ வந்தார்‌. 
புனிதமான, பாவமில்லாத தன்‌ மேனி ஆடையால்‌ சுற்றப்பட்ட 
வண்ணம்‌ உலகில்‌ உதித்தார்‌.”” 

லூக்கா 2:7 - அவள்‌ தன்‌ முதற்‌ பேறான குமாரனைப்‌ 
பெற்று, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால்‌, 
பிள்ளையைத்‌ துணிகளில்‌ சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள்‌. 
3. ரிக்‌ வேதம்‌ 10, 90, 7, 15 

“பலியாகும்‌ அந்த பரிகாரி, முட்களாலான கிரீடத்தைத்‌ தரிக்க 
வேண்டும்‌.” 


62 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 

மத்‌ 27:29 - முள்ளுகளால்‌ ஒரு முடியைப்‌ பின்னி அவர்‌ சிரசின்‌ 
மேல்‌ வைத்து, அவர்‌ வலது கையில்‌ ஒரு கோலைக்‌ கொடுத்து, 
அவர்‌ முன்பாக முழங்காற்படியிட்டு; யூதருடைய ராஜாவே, வாழ்க 
என்று பரியாசம்‌ பண்ணி... 


4, யஜுர்‌ வேதம்‌: 31ஆம்‌ பகுதி: 
“பலியாகும்‌ பரிகாரிக்கு சோமரசத்தை பருகக்‌ கொடுப்பார்கள்‌.” 


யோவா 19:29 - காடி நிறைந்த பாத்திரம்‌ அங்கே வைக்கப்‌ 
பட்டிருந்தது. அவர்கள்‌ கடற்காளானைக்‌ காடியிலே தோய்த்து, 
ஈசோப்புத்‌ தண்டில்‌ மாட்டி அவர்‌ வாயினிடத்தில்‌ நீட்டிக்‌ 
கொடுத்தார்கள்‌. 
5. சாம வேதம்‌, பகுதி 2 - தாண்டிய மஹா பிரமாணம்‌ 

“இறைவனே மக்களை ஆளும்‌ மன்னர்‌. அவர்‌ தமது உடலை 
மக்களுக்கான பலியாகக்‌ கொடுப்பார்‌. அப்போது அவர்கள்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌.”்‌ 

மாற்‌ 14:22 - அவர்கள்‌ போஜனம்‌ பண்ணுகையில்‌, இயேசு 
அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டு, அவர்களுக்குக்‌ 
கொடுத்து, நீங்கள்‌ வாங்கி புசியுங்கள்‌. இது என்னுடைய 
சரீரமாயிருக்கிறது என்றார்‌. 
6. மஹா பிரமாணம்‌ 4:15 

“உன்‌ கண்களாலும்‌, செவிகளாலும்‌, சிந்தனையாலும்‌, 
வார்த்தையாலும்‌, நீ செய்த பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்பட 
வேண்டுமானால்‌, இரத்தம்‌ சிந்தப்பட வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ 
உனக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த இரத்தம்‌ புனிதமான 
ஒருவருடையது. இறைவனே நம்மை உருவாக்கியவர்‌. அவரே 
நமக்கு அரசன்‌. நாம்‌ பாவத்தில்‌ அழிந்தபோது, அவரே நமக்காக 
வந்து, தமது உடலை ஒப்புக்‌ கொடுத்தார்‌.” 
7. பிருஹதாரன்யக உபநிஷதம்‌ 3, 9, 28: 

““பரிகாரியின்‌ கைகளும்‌, கால்களும்‌ மரத்தில்‌ கட்டப்பட்டு 
இரத்தஞ்‌ சிந்த வேண்டும்‌.” 

அப்‌.5:30 - நீங்கள்‌ மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை 
நம்முடைய பிதாக்களின்‌ தேவன்‌ எழுப்பி... 
8. இயேசுவின்‌ காட்சிகளாக கூறப்படும்‌ சில செய்திகள்‌: 

இந்தியாவில்‌ இயேசு பல காட்சிகளை அளித்துள்ளார்‌ என 
மக்களால்‌ கூறப்பட்டு வந்தாலும்‌, ஒரு சில செய்திகளே பரவலாக 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 83 


பேசப்படுகிறது. அதில்‌ சிலவற்றை குறித்து இங்கு காணலாம்‌. 
இமாலயத்தில்‌ இயேசு கிறிஸ்து காட்சி அளித்ததாக சில 
நம்பிக்கைகள்‌ வட இந்தியாவில்‌ நிலவி வருகின்றன. பவிஷ்ய 
புராணம்‌ என்ற இந்துக்களின்‌ நூல்‌ ஒன்று இதனைக்‌ கூறுகிறது. 
அதிலிருந்து சில வரிகளை காணலாம்‌. 

கோ பவானிதி தம்‌ பிரஹா 

சஹோவாச்சார முதான்விதா 

ஈஷபுத்ரம்‌ சா மாம விதி 

குமாரி கர்ப சம்பஹவம்‌ 

ஆம்‌ ஈஷா மஷீஹ நம 

(பவிஷ்ய புராணம்‌, பிரதிசர்ஹ பர்வா, பகுதி 3, அத்தியாயம்‌ 

2,23 ஆவது வசனம்‌) 


இங்கே ஈஷா மஷீஹ எனப்படும்‌ இயேசு கிறிஸ்து நமஸ்கரிக்கப்‌ 
படுவதைக்‌ காண்கிறோமே ! 


9. பாரதத்தை ஆண்டு வந்த “சகாபதி' என்ற ஒரு அரசன்‌ 
இமாலய மலைப்பகுதிக்கு சென்றதாக பவிஷ்ய புராணம்‌ கூறுகிறது. 
அங்கு வெள்ளை உடை தரித்த அழகிய நபரைக்‌ கண்டான்‌. அந்த 
மன்னன்‌ தன்‌ எல்லையில்‌ நுழைந்த அவர்‌ யார்‌ என வினவ அருகில்‌ 
சென்றான்‌. அப்பொழுது அந்த நபர்‌ அவனிடம்‌, “நான்‌ இயேசு 
என்கிற கிறிஸ்து. கன்னியின்‌ கர்ப்பத்தில்‌ பிறந்த தேவகுமரன்‌”? 
என்று அறிவிக்கிறார்‌. 

10. சிவவாக்கியர்‌: 

சிவவாக்கியர்‌ குறத்தி இன பெண்ணை மணந்து இல்லறத்தில்‌ 
ஈடுபட்டவர்‌, சிறந்த சித்தராகத்‌ திகழ்ந்தார்‌. 

இவரால்‌ இயற்றப்பட்ட பாடல்‌ “சிவவாக்கியம்‌” என்று அழைக்கப்‌ 
படுகிறது. இவருடைய பாடல்களில்‌ சிவ என்னும்‌ சொல்‌ அதிகமாக 
உள்ளது. இவர்‌ ஒரு சமரச ஞானி. சிவவாக்கியர்‌ முதலில்‌ 
நாத்திகராக இருந்தார்‌. பிறகு சைவராக மாறி சிவவாக்கியரானார்‌. 
அதன்பிறகு வீர வைணவராக மாறினார்‌. இவர்‌ நாடிப்‌ பரீட்சை 
என்னும்‌ நூலையும்‌ எழுதினார்‌. சிவவாக்கியர்‌ கும்பகோணத்தில்‌ 
மரித்து அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌ என்பதும்‌ மற்றொரு செய்தி. 

இப்படி புகழ்‌ பெற்ற சிவவாக்கியர்‌ நல்ல தெளிந்த ஆன்மீக 
வெளிச்சம்‌ நிறைந்தவராக அநேக கருத்துகளைப்‌ பாடல்களில்‌ 
கூறுகிறார்‌. 


64 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 
1. எங்குமுள்ள ஈசனார்‌ எம்முடல்‌ புகுந்தபின்‌, பங்குகூறு 
பேசுவார்‌ பாடு சென்றிரண்டு பேதமோ உங்கள்‌ பேதமன்றியே 
உண்மை ரெண்டு மில்லையே. 
பொருள்‌ சுருக்கம்‌: 

இவர்‌ கடவுள்‌ ஒருவரே, அவருக்கு “ஈசன்‌” எனப்‌ பெயர்‌ 
என்றார்‌. (முருகு என்றால்‌ அழகு, சிவம்‌ என்றால்‌ அன்பு! முருகு 
ஆண்‌ எனக்‌ கருதி முருகன்‌ ஆனார்‌. ஈசு தமது ஜனங்களின்‌ 
பாவங்களை நீக்கி மீட்பவர்‌, ஈசன்‌ ஆனார்‌) 

2. ஊரிலுள்ள மனிதர்கள்‌ ஒரு மனதாய்‌ கூடியே தேரிலே 
வடத்தை விட்டு செம்பை வைத்திழுக்கிறீர்‌. ஆரினாலும்‌ 
அறியொணாத ஆதிசித்த நாதரை பேதையான்‌ மனிதர்‌ 
பண்ணும்‌ பிரளிபாரும்‌ பாருமே. 

பொருள்‌ சுருக்கம்‌: 

“ஆதி சித்த நாதர்‌” தான்‌ கடவுள்‌. அதை விட்டுவிட்டு 
தேரில்‌ வைத்து இழுத்துச்‌ செல்லும்‌ உலோகத்தாலான சிலைகள்‌ 
தெய்வமல்ல என்கிறார்‌. 

“ஆதிதேவன்‌” பைபிளின்‌ முதல்‌ வரியிலும்‌, திருக்குறளின்‌ முதல்‌ 
குறளிலும்‌ காட்சி தருவதை அறிவோமா? (ஆதி 1:1) குறள்‌ 1:1 

3. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின்‌ ஒரிலை நீரினோடு 
கூடி நின்றும்‌ நீரிலாத வாறுபோல பாரிலே முளைத்தெழுந்த 
பண்டிதப்‌ பராபரம்‌ பாரினோடு கூடிநின்ற பண்பு கண்டு 
இருப்பீரே. 

பொருள்‌ சுருக்கம்‌: 

தண்ணீரில்‌ தாமரைப்‌ போல்‌ பாவ உலகில்‌ பிறந்த பராபரம்‌ 
பண்டிதராக (குரு) போதித்து பாவமில்லாதவராக வாழ்ந்தவரைக்‌ 
கண்டு அவரைச்‌ சேருக என்கிறார்‌. 


புதை வொருள்‌ ஆய்வும்‌ பைரிள்‌ ஆதாரமும்‌ 


மத்திய ஆசியாவில்‌ ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக 
பைபிள்‌ சம்பந்தப்பட்ட புதை பொருள்‌ ஆய்வுகள்‌ செய்யப்‌ பட்டு 
வருகின்றன. இதன்‌ வழியாக ஆயிரக்கணக்கான சிறிதும்‌ 
பெரிதுமான ஆதாரங்கள்‌ கிடைத்துள்ளன. அவைகள்‌ பொக்கிஷ 
மாகக்‌ காக்கப்பட்டு வருகின்றன. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 85 
இவைகள்‌ முற்கால கலாச்சாரம்‌, நாகரீகம்‌, கலைகள்‌, 

வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டுள்ள நிகழ்வுகள்‌ ஆகியவற்றை 

நிரூபிப்பதோடு, இலக்கியங்கள்‌, எழுத்துக்கள்‌ ஆகியவற்றை நமக்கு 

விளக்குகின்றன. பயன்படுத்தின கருவிகள்‌, பாத்திரங்கள்‌, கட்டிட 

வடிவங்கள்‌ முதலியவற்றை அறிய முடியும்‌. இப்படிப்பட்ட ஆதாரங்கள்‌ 

ஒரு புறம்‌ ஏற்கனவே இருக்க, மறுபுறம்‌ 2000 ஆண்டு பழமையான 

பைபிள்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளே தற்போது கிடைத்துள்ளன. 

மேலும்‌ அந்த அரும்‌ ஆதாரங்களில்‌ 7 கண்டுபிடிப்புகள்‌ மட்டுமே 

இங்கே காண்போமா? 

சவக்கடல்‌ கும்ரன்‌ குகை வேத தோல்‌ சுருள்கள்‌. 

டெல்‌ தாண்‌ எழுத்துப்‌ பதிவுகள்‌ 

காய்பா சவப்பெட்டி 

சிலுவையிலறையப்பட்ட மனிதன்‌ 

கேட்டேஃப்‌ இன்னோம்‌ பள்ளத்தாக்கு மனிதன்‌ 


தேவாலய களிமண்‌ முத்திரை 


உல்‌ தட ஆ தர அ ப சோ 


பிலாத்துவின்‌ மத்திய தரைக்‌ கடல்‌ கற்தூண்‌ 


1. Dead Sea Scrolls (சவக்கடல்‌ கும்ரன்‌ குகை வேத தோல்‌ 
கருவிகள்‌) 

பைபிள்‌ கெடுக்கப்பட்டதால்‌ வேறொரு வேதத்தை ஆண்டவன்‌ 
கொடுக்கும்‌ கட்டாயம்‌ ஏற்பட்டது. அப்படி இறக்கப்பட்டது இதோ 
என கி.பி. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ சிலர்‌ புரளியாக கூறியதை 
நாம்‌ அறிவோம்‌. ஆனால்‌ கி.பி. முதல்‌ நூற்றாண்டின்‌ பிரதிகள்‌ 
இன்று கிடைத்துள்ளன. அவைகளையும்‌ நாம்‌ இன்று கையில்‌ 
வைத்துள்ள பைபிளையும்‌ ஒப்பிட்டால்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை. 
சில புள்ளிகள்‌, கமா போன்றவைகள்‌ தான்‌ மாறுகின்றன. கருத்து 
மாற்றமே இல்லை. இது எதிரிகளின்‌ வஞ்சக பிரச்சாரத்திற்கு ஒரு 
சவுக்கடியாகும்‌. 1947 ஆம்‌ ஆண்டு சவக்கடலுக்கு அருகில்‌ உள்ள 
கும்ரன்‌ என்ற குகைகளிலிருந்து பல பழமையான தோல்‌ சுருள்கள்‌ 
கண்டெடுக்கப்பட்டன. ஏறத்தாழ 900 சுருள்கள்‌ கிடைத்தன. 
ஏசாயா புத்தகம்‌ மட்டும்‌ முழுமையாக இருந்தது. மற்றவைகள்‌ பகுதி 
பகுதியாக சிதறிய நிலையில்‌ கிடைத்தன. அவற்றோடு மிகவும்‌ 
நம்பகத்தன்மையுடையவையாகக்‌ கருதப்பட்டு வந்த MASORETIC 
TEXT, CODEX VATICANUS, CODEX SINAITICUS ஒப்பிடப்பட்டன. 
அவைகள்‌ இவைகளை விடவும்‌ சிறந்தவை என அறிய முடிந்தது. 


86 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


எந்த கருத்து உபதேசமும்‌, வாக்கியமும்‌ மாறாதிருந்தது. இந்தக்‌ 
கண்டுபிடிப்பு பல சவால்களை முறியடித்து அனைவரின்‌ வாயையும்‌ 
அடைத்து விட்டது. 

2. Tel dan Inscription (டெல்தாண்‌ எழுத்து பதிவுகள்‌) 


இந்த கற்பலகையை கண்டறிந்து அதின்‌ எழுத்துக்களை 
வாசித்ததில்‌ இது ஹசாயேல்‌ ஆரோமில்‌ இதனை நிறுவியது தெரிய 
வந்தது. இந்த ஆராம்‌ என்பது தான்‌ இன்றைய சிரியா தேசமாகும்‌. 
இது கி.மு. 9 ஆம்‌ நூற்றாண்டில்‌ நிறுவப்பட்டது. இதுவே தாவீதின்‌ 
சரியான காலமாகும்‌. மேலும்‌ 11 நாளாகமம்‌ 22-ஆம்‌ அதிகாரத்தின்‌ 
சம்பவத்தை இந்த கல்‌ உறுதிப்படுத்துகிறது. 

அநேகர்‌ தாவீது வாழ்ந்ததற்கான ஆதாரம்‌ பைபிளுக்கு வெளியே 
வேறெங்கும்‌ காண முடியவில்லை. எனவே தாவீது ஒர்‌ கற்பனை 
நபர்‌ என கேலியும்‌ செய்து வந்ததுண்டு. இந்த கல்லில்‌ தாவீதின்‌ 
ராணுவ வெற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. 


இதுவும்‌ தவறாக தாக்குபவர்களுக்கு ஒரு மரண அடியாகும்‌. 
3. Calaphas Ossuary (காய்பா சவப்பெட்டி) 


காய்பா என்பவர்‌ இயேசு கிறிஸ்து காலத்தில்‌ இருந்த பிரதான 
ஆசாரியன்‌. இவர்தான்‌ அவரை கொலை செய்ய வேண்டும்‌ 
என தீர்ப்பு தந்தவர்‌. அப்படிப்பட்டவரைப்‌ பற்றி சரித்திர ஆதாரம்‌ 
இல்லை. எனவே இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டதோ, அடக்கம்‌ 
பண்ணப்பட்டதோ, உயிர்த்தெழுந்ததோ ஓர்‌ நம்பிக்கைதான்‌. 
அதனை நம்ப அவசியமில்லை என வாதிட்டவர்கள்‌ இந்த காய்பா 
சவப்பெட்டி கண்டறியப்பட்டுள்ளதைக்‌ கண்டு பிரமிக்கின்றனர்‌. 
இந்த சவப்பெட்டியின்‌ மீது உள்ள எழுத்துகள்‌ “யோசேப்‌ பார்‌ 
காய்பா” என்பதாகும்‌. இதில்‌ வைக்கப்பட்ட சரீரம்‌ காய்பாவின்‌ 
மகன்‌ யோசேப்பினுடையது ஆகும்‌. மத்‌ 26:57-67 காணவும்‌. 
4. Crucified Man Skeleton (சிலுவையிலறையப்பட்ட மனிதன்‌ 

எலும்புக்‌ கூடு) 

சிலுவை தண்டனை என்பதே இயேசுவின்‌ காலத்தில்‌ நடை 
முறையில்‌ இல்லாத ஒரு தண்டனை. எனவே இயேசு சிலுவை 
மரணம்‌ அடைந்தார்‌ என்பதும்‌ பொய்‌ எனக்‌ கூறி வந்தவர்களும்‌ 
உண்டு. அதை நம்பி விசுவாசத்தில்‌ சோர்வடைந்தவர்களும்‌ 
உண்டு. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 67 


இச்சூழலில்‌ 1ஆம்‌ நூற்றாண்டு கால சிலுவை தண்டனை பெற்ற 
ஒருவனின்‌ எலும்புக்‌ கூடு கிடைத்துள்ளது. அவனின்‌ காலில்‌ 
ஊடுருவப்பட்டு வளைத்து விடப்பட்ட ஆணியும்‌ காணப்படுகிறது. 


பைபிளும்‌ இந்த தண்டனையை இயேசு பெற்றார்‌ எனக்‌ 
கூறுகிறது. எனவே சிலுவை தண்டனை இயேசு நமக்காக பெற்றார்‌ 
என்பதற்கு இது ஆதாரமாகும்‌. 
5. KetefHinnorn Amulets (இன்னோம்‌ பள்ளத்தாக்கு நகைகள்‌) 

கழுத்தில்‌ அணியும்‌ அம்முலட்‌ வகை வெள்ளியினால்‌ ஆன 
சுருள்‌ இரண்டும்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கிமு. 7 ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. இது இன்னோம்‌ பள்ளத்தாக்கில்‌ 
உள்ள ஒரு கல்லறை குகையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதனை 
விரித்தால்‌ அதற்குள்‌ சில எழுத்துக்கள்‌ காணப்பட்டது. இதனை 
கவனமாக விஞ்ஞான ரீதியாக கிழியாமல்‌ பிரிப்பதற்கே 3 
வருடங்கள்‌ பிடித்தன. அதில்‌ காணப்பட்ட எழுத்துக்கள்‌ மிகப்‌ 
பழங்கால எபிரேய எழுத்துக்களில்‌ பைபிள்‌ வசனங்கள்‌ உள்ளன. 
அந்த பைபிள்‌ வசனங்களாவன: 


1. ஆசாரியர்கள்‌ ஜனங்களை ஆசீர்வதிக்கையில்‌ கூறும்‌ 
எண்ணாகமம்‌ 6:24-26 ஆகும்‌. ““கர்த்தர்‌ உன்னை ஆசீர்வதித்து 
காக்கக்‌ கடவர்‌. கர்த்தர்‌ தம்‌ முகத்தை உன்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணி 
உன்மேல்‌ கிருபையாய்‌ இருக்கக்‌ கடவர்‌. கர்த்தர்‌ தம்‌ முகத்தின்‌ 
ஒளியை உன்மேல்‌ வைத்து உனக்கு சமாதானம்‌ கட்டளையிடக்‌ 
கடவர்‌.” 


2. “யெகோவா?” என்றால்‌ தேவ நாமம்‌ ஆகும்‌. 
6. House of God Ostracon (தேவாலய களிமண்‌ முத்திரைகள்‌) 


புதைபொருள்‌ ஆய்வு செய்கையில்‌ சர்வ சாதாரணமாக ஆதாரங்‌ 
களாக கிடைப்பவை மண்பாண்ட ஓடுகள்‌. களிமண்‌ எழுத்துகள்‌ 
என்பவையாகும்‌. அதுபோல இந்த தேவாலய முத்திரைகள்‌ 100 
கிடைத்துள்ளன. இவைகள்‌ கி.மு. 600 ஆண்டுகள்‌ பழமையானவை. 
இவைகள்‌ எருசலேமின்‌ தேவாலயம்‌ எழுச்சியாக நின்ற காலத்தை 
நிரூபிக்கின்றது. மேலும்‌ தேவாலய கால மிக முக்கிய பிரமுகர்களை 
பைபிளில்‌ நாம்‌ காண்கிறபடியே இவைகள்‌ குறிப்பிடுவதால்‌ ஓர்‌ 
வளமான சாட்சி அணிகளாக உள்ளன. 


7. Pilate Inscription (பிலாத்துவின்‌ கற்தூண்‌) 


மத்திய தரைக்கடல்‌ கரையில்‌ அகப்பட்ட பிலாத்துவினால்‌ 


68 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


நிறுவப்பட்ட கல்‌ தூண்‌ மற்றோர்‌ ஆதாரம்‌. இது செரியா விளையாட்‌ 
டரங்கத்தின்‌ அருகில்‌ கிடைத்தது. இதனை பொதந்தியு பிலாத்து 
என்ற யூதேயா மற்றும்‌ திபேரியம்‌ இவைகளின்‌ ஆளுநராக 
எழுதுகிறேன்‌ என்று அவர்‌ அதில்‌ குறிப்பிட்டுள்ளது. இதனை 
மகாராஜா திபேரியஸ்ஸிற்கு புகழாக அவர்‌ நிறுத்தினார்‌. இதிலிருந்து 
இயேசுவின்‌ கால ரோம கவர்னர்‌ இவர்தான்‌ என பைபிள்‌ கூறுவதும்‌ 
இந்த ஆதாரமும்‌ ஒத்துப்‌ போகிறது. மேலும்‌ இயேசுவை மரண 
தண்டனைக்கு உட்படுத்தியது இவர்தான்‌ என்பதும்‌ கிறிஸ்துவின்‌ 
நிகழ்வுகள்‌ அனைத்தும்‌ அரசு சார்ந்தவையான பதிவுகளான 
படியினால்‌ இதனை சரித்திரத்தில்‌ 100 சதவீதம்‌ பதிந்து உள்ளதால்‌ 
இயேசுவின்‌ பிறப்பு, உபதேசங்கள்‌, அற்புதங்கள்‌, மரணம்‌, உயிர்ப்பு, 
பரமேறுதல்‌ ஆகிய எதுவும்‌ மறுக்க முடியாதவைகளாயிருக்கின்றன. 

2 தீமோ 3:10 - வேத வாக்கியங்களெல்லாம்‌ தேவ ஆவியினால்‌ 
அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்‌ தேறினவனாகவும்‌, 
எந்த நற்கிரியையுஞ்‌ செய்யத்‌ தகுதியுடையவனாகவும்‌ இருக்கும்‌ 
படியாக, அவைகள்‌ உபதேசத்துக்கும்‌ கடிந்து கொள்ளுதலுக்கும்‌, 
சீர்திருத்தலுக்கும்‌, நீதியை படிப்பித்தலுக்கும்‌ பிரயோஜனமுள்ளவை 
களாயிருக்கிறது. 

உலகத்தில்‌ காணப்படும்‌ கடவுள்‌, இறை வேதம்‌, நமது ஆத்ம 
இரட்சிப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளில்‌ சரித்திரத்தில்‌ ஆதாரங்கள்‌ 
உள்ள ஒரே மார்க்கம்‌ கிறிஸ்தவமே! 

எனவே மதமாற்றமல்ல, மனமாற்றமடைந்து இயேசு கிறிஸ்து 
வினால்‌ ஏற்படுத்தப்பட்ட இலவச மீட்பை பெற்றிட உங்களை 
அன்போடு அவர்‌ அழைக்கிறார்‌. 


““தேடுவாய்‌ புலஸ்தியனே நன்றாய்‌ தேடு 

தீக்கிடங்கை தேடாதே தெளிவாய்‌ சொன்னேன்‌ 

பாடுவார்‌ பதினெட்டுப்‌ புராணம்‌ கட்டு 

பரதமும்‌ கட்டப்பா நம்ப வேண்டாம்‌ நாடுதனில்‌ பிராமணர்கள்‌ 
பிழைக்கச்செய்த நவக்கிரக ட்டப்பா - நம்பவேண்டாம்‌. 
ஒடுவாய்‌ ஈசனின்‌ (இயேசுவின்‌) அருள்‌ பாதத்தை உன்‌ 
கண்ணீரால்‌ கழுவுவாயே..” 


என்ற அகத்தியரின்‌ கவியின்படி கட்டுக்கதைகளை விட்டு 


விட்டு சரித்திர ஆதாரம்‌ நிறைந்த சத்தியத்தை பின்பற்றினால்‌ நாம்‌ 
கடைத்தேறுவோம்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 89 


தேவன்‌ நமக்கு நலுல திட்டங்களை வகுத்துள்ளார்‌ 


“நீங்கள்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ முடிவை உங்களுக்குக்‌ கொடுக்‌ 
கும்படிக்கு நான்‌ உங்கள்‌ பேரில்‌ நினைத்திருக்கிற நிவைுகளை 
அறிவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவைகள்‌ தீமைக்கல்ல, 
சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே.” - (எரே 29:11) 


இந்த தேவ வார்த்தை மக்களுக்கு வந்தடையும்‌ நேரம்‌ மிகுந்த 
துன்பங்கள்‌, தோல்விகள்‌, தண்டனைகள்‌ சூழ்ந்த நேரம்‌, தேவன்‌ 
தங்கள்‌ மீது கடுங்கோபத்துடன்‌ இருப்பதை அறிந்து பயந்திருந்த 
நேரம்‌. 

என்னமாய்‌ முடியுமோ என மக்கள்‌ நடுங்கிய நேரத்தில்‌ தாம்‌ 
தம்‌ உள்ளத்தில்‌ கோபத்துடன்‌ அல்ல, இரக்கத்துடன்‌ உள்ளார்‌ 
என கூறும்‌ ஆறுதல்‌ மொழி இது. ஆம்‌ அவர்‌ நல்ல முடிவுகளை, 
திட்டங்களை ஆயத்தப்படுத்தி யுள்ளார்‌. 
தேவன்‌ நமக்கு தர விரும்புவது... 
1. ௦௦d Plan - நல்ல திட்டம்‌ - ஆதி 50:20 


“நீங்கள்‌ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்‌. தேவனோ, 
இப்பொழுது நடந்து வருகிறபடியே, வெகு ஜனங்களை 
உயிரோடு காக்கும்படிக்கு, அதை நன்மையாக முடியப்‌ 
பண்ணினார்‌.” 
யோசேப்புக்கு நடந்தது பயங்கரமான சதித்திட்டங்கள்‌. 
ஆனாலும்‌ நன்மையாக நடந்து முடிந்தது. நமக்கும்‌ அவைகள்‌ 
அதே போல சமாதானம்‌ தருவார்‌. 

2. Unearthed Plan - வெளிப்படும்‌ திட்டம்‌ - சங்‌. 32:8 
“நான்‌ உனக்குப்‌ போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை 
உனக்கு காட்டுவேன்‌. உன்‌ மேல்‌ என்‌ கண்ணை வைத்து 
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்‌” எதுதான்‌ நடக்கப்‌ 
போகிறது என தேவன்‌ முன்னமே அறிவிப்பதால்‌ நாம்‌ 
பதட்டமின்றி முன்‌ செல்ல முடியும்‌. 

3. Established Plan - உறுதியான திட்டம்‌ - சங்‌. 37:23 
நல்ல மனுஷனுடைய நடைகள்‌ கர்த்தரால்‌ உறுதிப்படும்‌. 
அவனின்‌ வழியின்‌ மேல்‌ அவர்‌ பிரியமாயிருக்கிறார்‌'” எந்த 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


சக்தியும்‌ தேவன்‌ நமக்கு தரப்போகிற ஆசீர்களை அசைக்க 
முடியாது. அவைகள்‌ அவரால்‌ உறுதி செய்யப்பட்டுள்ளது. 
தேவன்‌ தருவது தடைபடாது. 

Joyfப| Plan - மகிழ்ச்சியான திட்டம்‌ - சங்‌ 59:15,16 
“அவர்கள்‌ உம்முடைய நாமத்தில்‌ நாடோறும்‌ களிகூர்ந்து, 
உம்முடைய நீதியால்‌ உயர்ந்திருப்பார்கள்‌.'்‌ 

உங்கள்‌ துக்க நாட்கள்‌ முடிந்து விட்டன. இனி நீங்கள்‌ 
மகிழ்ந்திருக்கும்‌ படி திட்டம்‌ வகுத்துள்ளார்‌. பின்‌ என்ன 
கவலை? 

New Morning New Plan - புது திட்டம்‌ சங்‌ 143:8 
“அதிகாலையில்‌ உமது கிருபையைக்‌ கேட்கப்‌ பண்ணும்‌. 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌. நான்‌ நடக்க வேண்டிய வழியை 
எனக்குக்‌ காண்பியும்‌. உம்மிடத்தில்‌ என்‌ ஆன்மாவை 
உயர்த்துகிறேன்‌.”” 

நாம்‌ ஒரு நாளின்‌ துவக்கத்திலேயே நாம்‌ செய்ய வேண்டியதை, 
சொல்லி விடுகிறார்‌. இதைவிட வேறு என்ன வேண்டும்‌ 
நமக்கு? என்ன ஒரு ஆனந்தம்‌! 

Non Stop Plan நில்லாத திட்டம்‌ - ஏசா 58:11 

“கர்த்தர்‌ நித்தமும்‌ உன்னை நடத்தி, மகா வறட்சியான 
காலங்களில்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌ திருப்தியாக்கி, உன்‌ எலும்பு 
களை நிணமுள்ளதாக்குவார்‌. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப்‌ 
போலவும்‌, வற்றாத நீரூற்றைப்‌ போலவும்‌ இருப்பாய்‌.”” 

நாம்‌ அவரால்‌ ஆறுதல்‌ அடைவதும்‌, செழிப்படைவதும்‌ 
அனுதினமும்‌ தொடரும்‌. ஒருநாளும்‌ அது நில்லாது. 

டரீ£ Plan ஆயுள்‌ திட்டம்‌ - எரே: 17:7-8 

“அவன்‌ தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்‌, கால்வாய்‌ 
ஒரமாய்‌ தன்‌ வேர்களை விடுறதும்‌, உஷ்ணம்‌ வருகிறதைக்‌ 
காணாமல்‌ இவை பச்சையாயிருக்கிறதும்‌, மழைத்தாழ்ச்சியான 
வருஷத்திலும்‌ வருத்தமின்றித்‌ தப்பாமல்‌ கனி கொடுக்கிறதுமான 
மரத்தைப்‌ போலிருப்பான்‌.”” 

எப்படிப்பட்ட கஷ்டமான, வறட்சியான ஆண்டிலும்‌ தேவனின்‌ 
நலத்திட்டம்‌ தொடர்ந்து நம்மைத்‌ தாங்கும்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 91 


8. Prayerful Plan ஜெபவழி திட்டம்‌: - யோனா 1:1-2 
““என்‌ நெருக்கத்தில்‌ நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌. 
அவர்‌ எனக்கு உத்தரவு அருளினார்‌. நான்‌ பாதாளத்தின்‌ 
வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன்‌. நீர்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டீர்‌.” 
ஜெபித்தால்‌ வெற்றிப்பாதை. இல்லையேல்‌ வெற்றுப்பாதை 
என்பதை கற்கச்‌ செய்வார்‌. நம்முடைய விண்ணப்பத்திற்கு 
அவருடைய செவிகள்‌ திறந்தே இருக்கின்றது. 

9. ternal Plan - நித்திய ஜீவத்‌ திட்டம்‌ - எபே 2:7 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடு கூட எழுப்பி, 
உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும்‌ செய்தார்‌.”” 
இகத்திலிருந்து பரம்‌ வரை நம்மைத்‌ தொடரும்‌ திட்டங்களை 
தேவன்‌ நமக்கு தந்தருள்கிறார்‌. 

10. Sபாe Plan - உறுதிமொழித்‌ திட்டம்‌ - 1 யோவான்‌ 5:13 
“நாம்‌ எதையாகிலும்‌ அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்‌, 
அவர்‌ நமக்கு செவி கொடுக்கிறாரென்பதே அவரைப்‌ பற்றி 
நாம்‌ கொண்டிருக்கிற தைரியம்‌. 
சமாதான, நன்மையான, ஜெயத்‌ திட்டங்களை தேவன்‌ 
திட்டமிட்டுள்ளதால்‌ நம்‌ ஜெபங்கள்‌ தள்ளப்படுவதோ, மறுக்கப்‌ 
படுவதோ இல்லை. 

11. Creation Plan - படைப்புத்‌ திட்டம்‌ (ஏசாயா 43:1) 

12. Recreation Plan - மறுபடைப்புத்‌ திட்டம்‌ (எரேமியா 16:1-6) 

13. Salvation Plan - மீட்புத்‌ திட்டம்‌ (ரோமர்‌ 3:24) 

14. Finance Plan - பொருளாதார திட்டம்‌ (கலாத்தியர்‌ 3:14) 

15. Health Plan - ஆரோக்கியத்‌ திட்டம்‌ (1 பேதுரு 2:24) 

16. Kingdom Plan - அரசாட்சித்‌ திட்டம்‌ (1 கொரி 6:2,3) 

17. Victory Plan - வெற்றித்‌ திட்டம்‌ (ரோமர்‌ 8:37) 

18. எளி Plan - லாபத்‌ திட்டம்‌ (பிலிப்பயர்‌ 3:7) 

19. Transform Plan - மறுரூபத்‌ திட்டம்‌ (2 கொரிந்தியர்‌ 3:16) 


20. Eternal Mansion Plan - நித்திய மாளிகைத்‌ திட்டம்‌ (யோவான்‌ 
14:1-4) 


92 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இத்தனையும்‌ நமக்குத்தர ஆண்டவர்‌ காத்திருக்கிறாரே. இனியும்‌ 
என்ன தாமதம்‌? அவரைப்‌ பற்றிப்‌ பிடிச்சுக்கோங்க. இருகரம்‌ நீட்டி 
நம்மை அழைக்கிறாரே! இவைகளை நன்கு தெரிந்து கொள்ள 
பைபிளை வாசியுங்க. தெளிவாக அவைகளை புரிந்து கொண்டு 
அனுபவிக்க உங்கள்‌ அருகில்‌ உள்ள ஒரு திருச்சபைக்கு 
செல்லுங்கள்‌. பிறகு பாருங்களேன்‌, உங்கள்‌ அதிர்ஷ்டத்தை ! 


தேவனே நீர்‌ வாரிரவர்‌! 


இந்த உலகத்தை உண்டாக்கிய இறைவன்‌ எவ்வளவு பெரியவர்‌? 
இதனை யாரும்‌ அறிய முடியாது. ஆராய்ந்து பார்க்க முடியாது. 
அவர்‌ நமது சின்னஞ்சிறு மூளையின்‌ கணிப்புக்கு கோடி கோடி 
ஒளியாண்டு தொலைவில்‌ காணக்‌ கூடாதவராக, கணிக்க 
- கணக்கிட - கருத்து கூற முடியாதவராகவே இருக்கின்றார்‌. 
நம்முடைய தேவன்‌ மிகவும்‌ பெரியவரும்‌ மகா பெலமுள்ளவரும்‌, 
அவர்‌ அறிவு அளவற்றதுமாம்‌. (சங்‌ 147:5) 

வேதாகமம்‌ கூறியதை மிகச்‌ சாதாரணமாக நாம்‌ படித்து நழுவி 
விடுகிறோம்‌. அதாவது கர்த்தர்‌ பெரியவர்‌ - (சங்‌. 45:1). மிகவும்‌ 
பெரியவர்‌ எல்லாரிலும்‌ பெரியவர்‌. எல்லாவற்றையும்‌ உண்டாக்கியவர்‌, 
எல்லாவற்றையும்‌ அறிகிறவர்‌. எல்லா காலங்களிலும்‌ உள்ளவர்‌. 
எல்லாவற்றையும்‌ ஆக்கி, அழிப்பவர்‌. திரும்பவும்‌ ஆக்குபவர்‌. 
இப்படிப்பட்ட மகாதேவனை நாம்‌ விசுவாசிக்கவே கொடுத்து 
வைத்திருக்க வேண்டும்‌. அவர்‌ எப்படிப்பட்டவராயிருந்தால்‌ 
எனக்கென்ன என்று நாம்‌ நினைப்பதும்‌, என்‌ வேரில்‌ தண்ணீர்‌ 
படாமலிருந்தால்‌ எனக்கென்ன என்று ஒரு செடி நினைப்பதும்‌ 
சரிக்குச்‌ சரி சமமே. அவரின்றி நாம்‌ செத்து மடிந்துவிடுவோம்‌. 
அவரைப்‌ பற்றி சற்று நினைத்தாலே ஜீவன்தான்‌ ! அந்த நினைவே 
இன்பம்தான்‌ ! ஆரோக்கியம்தான்‌. அமைதிதான்‌ ! செழிப்புதான்‌, 
பாதுகாப்புதான்‌ ! 

நாம்‌ காண்பவைகள்‌ கண்ணிற்கும்‌ கருத்திற்கும்‌ எட்டியவை ! 
இவைகள்‌ நாம்‌ காணக்‌ கூடாதவைகளும்‌, கருத்திற்கு அப்பாற்பட்ட 
வைகளும்‌ எங்கோ இருக்கின்றன. ஆனால்‌ அவைகளை 
இன்னும்‌ அறிய முடியவில்லை என்பதற்கு சாட்சிகள்‌ அப்படி 
அடுத்த அடுத்த அறிவுக்கு செல்வதுதான்‌ ஆராய்ச்சி! ஆனால்‌ 
இறைவனை ஆராய்ந்துவிட முடியாது. அவர்‌ படைத்துள்ள நாம்‌ 
காணக்‌ கூடியவைகளை ஆராய்ந்தாலே அவரின்‌ அளவில்லாத 
பராசக்தியையும்‌, பரிபூரண ஞானத்தையும்‌ சற்று உணரலாம்‌. 
இதனால்‌ பக்தி வளரும்‌. பக்தி நீதியாக நடக்க உதவும்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 93 


படைப்புகள்‌ எப்போதும்‌ படைத்தவரை நினைப்பூட்டுகின்றது. 
உண்மைதானே. எனவே படைப்புகளை ஆராய்ந்தால்‌ பக்தி வராமல்‌ 
போகாது. நாத்திகம்‌ என்பது கடவுள்‌ இல்லை என நேரிடையாக 
கூறுமானால்‌ அது மூடத்தனம்‌. நாத்திகம்‌ முளைக்கக்‌ காரணம்‌ 
ஆத்திகர்களின்‌ அட்டூழியம்‌ என்பதை எந்த நாத்திகரும்‌ மறுக்க 
முடியாது. ஆத்திகரும்‌ மறுக்க முடியாது. 

பக்தியை தேவனுக்கு நேராக செலுத்தி பயிற்றுவிக்காமல்‌, 
அதனை பயமாக்கி, பயத்திற்கு அவர்களிடம்‌ பணம்‌ பறிக்கும்‌ 
கொள்ளையர்களாக மதத்‌ தலைவர்கள்‌ மாறியதும்‌, தாங்கள்‌ 
கொழுத்து விட்டார்கள்‌, இனி இளைக்க முடியாது. எனவே எந்நாளும்‌ 
பக்தியுள்ளவன்‌ பரமனிடம்‌ சேருகின்றானோ இல்லையோ தன்னை 
விட்டு போய்விடக்‌ கூடாது என்று சுயநல சர்வாதிகாரிகளாக 
தலைவர்கள்‌ மாறி விட்டதை கண்டே பல காலங்களில்‌ புரட்சி 
ஏற்பட்டது. அந்த புரட்சி எல்லை கடந்து நாத்திகமாகி விட்டது. 
நாத்திகருக்கும்‌ நாசியிலே சுவாசம்‌ தந்திடும்‌ நாதன்‌ ஒருவர்‌ 
உண்டு. அவர்‌ நல்லவர்‌, வல்லவர்‌, அன்பானவர்‌, பொறுமை 
மிக்கவர்‌, நீதியானவர்‌ ! 


கடவுள்‌ மறுப்புக்‌ கொள்கைக்கு பூஜாரிகளின்‌ கொடுங்கோல்‌ 

மட்டும்‌ காரணமல்ல, மேலும்‌ பல உண்டு. அவைகளில்‌ ஒரு சில. 

1. தன்னை, தன்‌ உலகத்தை அதில்‌ உருவாக்கப்பட்டுள்ள 
ஞானத்தை ஆராயாதது ! 

2. வாழ்வில்‌ ஏற்படும்‌ தோல்வி, விபத்து, மரணம்‌, வியாதி, 
வறுமை போன்ற துயரங்களின்‌ கோரத்தாண்டவம்‌. 

3. ஆண்டவரைத்‌ தேடாமல்‌ ஆள்களைப்‌ பின்பற்றி ஏமாந்தது. 

4. படைத்தவரைத்‌ தேடாமல்‌ படைக்கப்பட்ட சிலை, பொம்மை, 
உயிரினம்‌, இயற்கை இவற்றை தன்‌ இஷ்டத்திற்கு தேடி 
பயனின்றி போனது. 

5. அறிவாற்றலால்‌ மனிதன்‌ தானே சில காரியங்களுக்கு தீர்வு 
கண்டுவிட்டதால்‌ அதற்குமேல்‌ இன்னும்‌ அறிவையே நாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ அறிவு மமதை. 

6. மதவெறியினால்‌ ஞானப்பிரகாசம்‌ இருளாகி விட்ட நிலை, 
ஈவு இரக்கமற்ற கொலைகாரராக மாறிட மண்டிக்‌ கிடக்கும்‌ 
போதனைகள்‌... 

7. முன்னோர்கள்‌ சொன்னார்கள்‌ அதுவே என்‌ பாரம்பரியம்‌, 
அதனை விடேன்‌ என்ற பிடிவாதம்‌, இறுதியில்‌ இறைவன்‌ 
இல்லை என சோர்வு. 


94 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


ஓளியைய்‌ மார்‌ உண்மை தெரியும்‌! 


தேவன்‌ படைத்துள்ள ஒளியை மட்டும்‌ சற்று யோசித்துப்‌ 
பார்த்தால்‌ அவர்‌ எவ்வளவு பெரியவர்‌ என அறியலாம்‌. 


வசனங்கள்‌ தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. ஆகாய 
விரிவு அவரின்‌ கரத்தின்‌ கிரியையை தெரிவிக்கிறது - (சங்‌. 19:0. 


ஒளியை விட வேகமாக செல்லக்‌ கூடிய சக்தி உலகில்‌ 
வேறொன்றும்‌ இல்லை. அந்த ஒளியை நமக்கு கொடுக்க தேவன்‌ 
சூரியனை சரியான தொலைவில்‌ தொங்க விட்டுள்ளார்‌. அது 
பகலை ஆளும்‌ சுடர்‌. தன்னிலே தானே தரித்தெரியும்‌ மகத்தான 
வாயுக்கோளம்‌ - (ஆதி 1:18). 


சூரியன்‌ என்பது நமது பூமிக்கு மிக அருகில்‌ அவரால்‌ 
வைக்கப்பட்டுள்ள நட்சத்திரம்‌. நட்சத்திரங்கள்‌ என்பவை மிகத்‌ 
தொலைவில்‌ உள்ள சூரியன்கள்‌! பூமிக்கும்‌, சூரியனுக்கும்‌ 
இடையில்‌ உள்ள தூரம்‌ 150 % 10” கி.மீட்டர்‌. அதிலிருந்து புறப்படும்‌ 
ஒளியின்‌ வேகம்‌ 1 செகண்டிற்கு 2,99,792 கி.மீட்டர்‌. அதாவது 
மணிக்கு 670,616,629 மைல்கள்‌ வேகம்‌. 1 வினாடியில்‌ ஒளி 
பூமியை 7.5 தடவை சுற்றி வந்து விடுகின்றது. சூரிய ஒளியை 
வாங்கி சந்திரன்‌ ஒளியை 1 நொடியில்‌ பூமிக்கு அனுப்புகிறது. 

ஒளி சூரியனிலிருந்து நம்‌ கண்ணில்‌ பட 5 நிமிடங்கள்‌ 
ஆகிறது. சூரியனுக்கு அடுத்த படியாக நமக்கு அருகில்‌ உள்ள 
நட்சத்திரங்கள்‌ பெயர்‌ அல்பா சென்டாரி - அழாக சோபா 
என்பதாகும்‌. அதிலிருந்து பயணமாகி ஒளி பூமியை வந்தடைய 
4.3 வருடங்கள்‌ ஆகின்றது என்றால்‌ எவ்வளவு தொலைவில்‌ அது 
உள்ளது எனப்‌ பாருங்கள்‌. 


அதுபோல்‌ சில நட்சத்திரங்கள்‌ உருவான காலத்திலிருந்து 
ஒளி புறப்பட்டு பூமியை நோக்கி வந்து கொண்டேயிருக்கிறது. 
இன்னும்‌ வந்து சேரவில்லை. நொடிக்கு 30 லட்சம்‌ கி.மீட்டர்‌ 
வேகத்தில்‌ வந்து கொண்டேயிருக்கிறது. இதனுடைய வேகத்தை 
வைத்துத்தான்‌ பராம Year ஒளியாண்டு தூரம்‌ என விஞ்ஞானிகள்‌ 
கண்டறிகின்றனர்‌. 

சூரியன்‌ 1 நொடிக்கு வெளிப்படுத்தும்‌ வெப்ப சக்தி 3.8 % 
10 ஜீல்ஸ்‌. அதின்‌ மையத்திலோ 20 மில்லியன்‌ செல்சியஸ்‌ ! இது 
ஒரு ஆண்டிற்கு இழக்கும்‌ சக்தி 365 % 12 * 7 *% 24% 60 x 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 95 


60 % 3.8 4105 ஜீல்ஸ்‌. இழக்கும்‌ சக்தியை தானே ஏற்படுத்திக்‌ 
கொள்வதால்‌ தொடர்ந்து எரிகிறது. அப்படியானால்‌ இவைகளை 
எல்லாம்‌ படைத்தவர்‌ எவ்வளவு பெரியவர்‌? ஆம்‌ ஒளி படைத்தவரை 
நமக்கு நினைவு படுத்துகிறது. 


சந்தேகித்த ஓர்‌ காலம்‌! - (சங்‌. 19:5, பிரச. 1:5) 


சூரியன்‌ பயணமாகிறது: பூமி தானே சுழல்வதால்‌ சூரியன்‌ நகர்வது 
போலிருக்கிறது ! ஆனால்‌ சூரியன்‌ ஒரேயிடத்தில்‌ தான்‌ உள்ளது. 
அப்படியிருக்க பைபிள்‌ அது ஒரு பராக்கிரமசாலியைப்‌ போல்‌ தன்‌ 
பாதையில்‌ ஒடுகிறது (சங்‌. 19:5) என கூறுவதால்‌ பைபிள்‌ மனிதன்‌ 
எழுதியதுதான்‌. அதுவும்‌ அவன்‌ அறிவு வளர்ச்சியடையாததால்‌ 
அப்படி கணித்தான்‌ என்று 2000 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள்‌ 
கூறி வந்தனர்‌. இதனை தேச விரோதிகள்‌ கைதட்டி சிரித்தனர்‌. 

ஆனால்‌ இன்று சூரியன்‌ மணிக்கு 4500 மைல்கள்‌ பயணிக்கிறது. 
(ஓடுகின்றது) எனவும்‌, மேலும்‌ சூரியக்‌ குடும்பம்‌ சேர்ந்து 1 
வினாடிக்கு 150 மைல்கள்‌ பால்‌ வீதியில்‌ பயணமாகின்றது எனவும்‌ 
விஞ்ஞானிகள்‌ நிரூபித்துள்ளனர்‌. அதாவது 1 மணிக்கு 5 லட்சம்‌ 
மைல்கள்‌ வேகத்தில்‌ ஒட்டம்‌. 

சூரியன்‌ தன்னைத்தானே சுற்றிக்‌ கொண்டு (பம்பரம்‌ போல்‌), 
நேராக சீறிப்‌ பாய்ந்து ஓடுகின்றது. (ரேஸ்கார்‌ போல்‌). பூமி தன்னை 
சுற்றிக்‌ கொள்ள 24 மணி நேரமாகிறது. சூரியன்‌ தன்னை சுற்றிக்‌ 
கொள்ள 25 நாட்கள்‌ ஆகிறது. 

“கர்த்தர்‌ மிகவும்‌ பெரியவரும்‌ துதிக்கப்படத்தக்கவருமாக 
இருக்கிறார்‌” - (25:4. தேவனுடைய ஞானத்திற்கும்‌, புத்திக்கும்‌ 
விரோதமான ஆலோசனை ஏது? - (நீதி 21:30) 

பூமிக்கும்‌, சூரியனுக்கும்‌ இடைத்தூரம்‌ 149,6000,000 கி.மீட்டர்‌. 
1 கோடியே 30 லட்சம்‌ (1,300,000) பூமிகளை ஒரு சூரியனுக்குள்‌ 
திணிக்கலாம்‌. சூரியன்‌ அவ்வளவு பெரியது. இதைப்‌ படைத்தவர்‌ 
இறைவன்‌. அப்போ அவர்‌ எவ்வளவு பெரியவர்‌? இவைகள்‌ 
இயற்கையாகவே தானாகவே உருவானது என்று கூறுபவர்களைப்‌ 
பார்த்து சிரிக்கத்தான்‌ தோன்றுகிறது. 

சூரியனின்‌ கொள்ளளவு - 1.412 % 1018 k௱ 

பூமியின்‌ கொள்ளளவு - 1.083 % 1017 6” 


வித்தியாசம்‌ - 1,30,000 


96 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 

இதனைப்‌ படைத்தவர்‌ இதை ஒரே ஒரு சொல்லால்‌ உண்டாக்கி 
னார்‌ என்றால்‌ அவர்‌ எவ்வளவு பெரியவர்‌ என்று நினைத்துப்‌ 
பாருங்கள்‌. அவர்தான்‌ இயேசு கிறிஸ்து. 


ஆன்மீகத்திலும்‌ ஆராய்ச்சியும்‌, 


மாற்றமும்‌ நம்மை நவீனறாக்கும்‌! 


1. ஊசியை பயன்படுத்தினோர்‌ தையல்‌ மிஷினை பயன்படுத்துவதை 
ஏற்றுக்‌ கொண்டது நஷ்டமா? லாபமா? நமக்கு மிகப்‌ பெரிய 
பயனல்லவா? 


2. மாட்டுச்‌ சாண விரட்டியை பயன்படுத்தியோர்‌, மின்னடுப்பு 
பயன்படுத்துவது லாபமா? நஷ்டமா? மிகுந்த பயனல்லவா? 


3. பண்டமாற்று முறையை பணமாற்று முறையாக மாற்றிக்‌ 
கொண்டது பலவீனமா? பயனளிக்கிறதா? நெட்‌ மூலம்‌ இன்று 
பட்டுவாடா ! 


4. கோவிலில்‌ எண்ணெய்‌ விளக்குத்தான்‌ பாரம்பரியம்‌ 
என்பவர்கள்‌ அங்கே பாதரச மின்‌ விளக்குகளை எரிய விட்டால்‌ 
ஆண்டவனுக்கு கோபம்‌ வராதா? அல்லது தங்களுக்கு மின்‌ 
விளக்கு போட்டுக்‌ கொண்டு ஆண்டவனுக்கு மட்டும்‌ பழைய 
அறிவு சார்ந்த எண்ணெய்‌ விளக்கு போதும்‌ என்கிறோமே? 
அது பாரம்பரியத்தை மீற துணிவில்லை என்பதா? 


5. முன்னே வாய்பாட்டு பாடினோம்‌. இப்போது ஆலயங்களில்‌ 
இசைத்தட்டு அலறவில்லையா? மைக்‌ ஒலிபெருக்கியெல்லாம்‌ 
வேதங்களில்‌ உள்ளவையா? 


6. தீவட்டியை பிடித்துக்‌ கொண்டு தேரோட்டினோம்‌. சாமியை 
தெருவிற்குக்‌ கொண்டு வந்தோம்‌. இப்போது அலங்கார 
அன்னைக்கு அலங்கார மின்விளக்குகள்‌ எரிய ஒரு 
ஜெனரேட்டரையும்‌ சேர்த்து இழுத்துச்‌ செல்கிறோம்‌. இது 
பாவமா? பயனா? 

7. தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பது ஆண்டவனுக்கு பிடிக்கும்‌! 
தற்போது பல விபத்துகள்‌, நாய்ஸ்‌ பொலூசன்‌, இதய 
நோயாளி, கர்ப்பிணிகள்‌, பச்சிளம்‌ குழந்தை, பறவைகள்‌ 
முதலியன பாதிக்கப்படும்‌ என்பதால்‌ அரசாங்கம்‌ சட்டம்‌ 
போட்டு குறைப்பதை ஏற்கிறோம்‌. இது ஆன்மீகமா? அறிவு 
வளர்ச்சியா? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 97 


8. ஒய்வு நாளை கடைபிடிக்காதவனை கல்லால்‌ அடித்து கொன்‌ 
றார்கள்‌ - (யாத்‌ 15:36 ஆண்டவன்‌ கட்டளையென்று! 
அந்த ஆண்டவன்‌ இயேசுவே வந்து ஓய்வு நாளை மீறி 
அத்தண்டனையினின்று மனிதனை விடுவிக்க வழிகாட்ட 
வில்லையா? 

9. விபச்சாரியை கொல்ல வேண்டும்‌, கையில்‌ கல்லும்‌ ரெடி, 
இயேசு அங்கே ஆன்மீக புரட்சி செய்து அவளை விடுவித்து 
மன்னிக்கவில்லையா? 

10. பல இஸ்லாமிய நாடுகளில்‌ இன்று தாடியும்‌ காணோம்‌, 
தொப்பியும்‌ காணோம்‌, முக்காட்டையும்‌ காணோம்‌. 
அதனால்‌ ஆண்டவர்‌ அவர்களை அழித்து விட்டாரா? 
மதவெறியர்கள்தானே அழிக்கத்‌ துடிக்கின்றனர்‌. ஆராய்ச்சி - 
நவீனமாக்கி பலன்‌ தருமா? 

11. தோல்‌ சுருளில்‌ பைபிள்‌ படித்தோம்‌. இன்றைக்கு மொபைல்‌ 
போனில்‌ படிப்பது ஆன்மீக புரட்சியா? ஆன்மீக வீழ்ச்சியா? 
ஒரு சின்ன பென்‌ டிரைவில்‌ 1000 கணக்கான வேத சுருதிகள்‌ ! 

12. தள்ளுவண்டிக்கு பின்பு - மாட்டு வண்டி, உந்து வண்டிக்கு 
பின்‌ - மிதிவண்டி, மாட்டு வண்டிக்குப்‌ பின்‌ - மோட்டார்‌ 
வண்டி (மண்‌) தரைவண்டிக்குப்‌ பின்‌ - விண்வண்டி (விமானம்‌). 

13. கணவன்‌ செத்தால்‌ மனைவி உடன்கட்டை (தீயில்‌ தள்ளப்பட 
வேண்டும்‌) ஏறி செத்தேயாக வேண்டும்‌! ஏன்‌ என்று கேள்வி 
கேட்டால்‌ அது ஆண்டவன்‌ கட்டளை என்று பதில்‌. எனவே 
வழியேயில்லை. துடிக்க துடிக்க இந்த படுகொலை நடந்து 
வந்தது. சீர்திருத்தம்‌ வந்தபோது நாம்‌ சந்தோஷப்படவில்லையா? 
தெய்வ குற்றம்‌ என இன்று எவன்‌ கூற முடியும்‌? 

14. தாழ்த்தப்பட்டவன்‌ / பட்டவள்‌ மேலாடை, செருப்பு அணியக்‌ 
கூடாது. ஹோட்டலில்‌ சாப்பிட முடியாது. குளத்தில்‌ குளிக்க 
முடியாது. ஏன்‌ அவனை ஆண்டவன்‌ இழிவானவனாகவே 
படைத்து விட்டான்‌. காலம்‌ மாறிற்று. அதனை இப்பொழுது 
கண்டுகொள்ள முடியாது. அப்படி துணிவாக சட்டத்தை 
எதிர்க்க எவனால்‌ முடிகிறது? எல்லாம்‌ மாற்றிக்‌ கொள்கிறோம்‌. 
ஆண்டவனை வசதியாக இழுத்துப்‌ பேசி வந்த காலம்‌ 
மலையேறி விட்டது. அதுபோல்‌ சிலமாற்றங்களை ஏற்றால்‌ 
வளர்ச்சி வராதா? நன்மை பெருகாதா? 

15. அன்று பெண்கள்‌ வேலைக்கு செல்லக்‌ கூடாது. இப்போதோ 
வேலைக்கு செல்லாமல்‌ இருக்கக்‌ கூடாது. எவ்வளவு மாற்றிக்‌ 
கொண்டு விட்டோம்‌. 


98 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


இப்படியெல்லாம்‌ ஆன்மீகத்தில்‌, சமுதாயத்தில்‌, வாழ்க்கை 
முறையில்‌ தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றம்‌ கண்டு 
நவீனஉலகில்‌ நாம்‌ திறம்பட தேறி வந்துள்ளது மிக்க மகிழ்ச்சியே. 
ஆனாலும்‌ இன்னும்‌ பழமை வாதம்‌ பேசும்‌ பிசாசுகள்‌ முற்றிலும்‌ 
அழிந்துவிட வில்லையே. மீண்டும்‌ கடவுள்‌ பேரைச்‌ சொல்லி 
உங்களை அடக்கி ஆள நினைக்கிறவர்களை இளைஞர்கள்‌ வளர 
விடக்‌ கூடாது. நாம்‌ நவீன காலத்தின்‌ உச்சிக்கும்‌ பக்தியின்‌ 
பரிபூரணத்திற்கும்‌ பயணமாக வேண்டும்‌. அதற்கு எவரும்‌ நம்மை 
அடிமையாக வைத்திருந்தால்‌ முடியாது. 
1. ஏய்‌ அவன்‌ நம்ம நாட்டை சேர்ந்தவனல்ல, வேற நாட்டான்‌ 

என்று முதல்ல தேச விரோதத்தை விதைப்பார்கள்‌. ஏற்று 

விடாதீர்கள்‌. 


2. அதின்‌ பின்பு அவன்‌ தமிழனல்ல, வேறே மொழிக்காரன்‌ 
என்பார்கள்‌. ஏற்று விடாதீர்கள்‌. 
அவன்‌ நம்ம ஜாதியல்ல, வேற ஜாதியென்பார்கள்‌. ஜாக்கிரதை ! 


4. அவன்‌ நம்ம மாவட்டம்‌ அல்ல, வேறே மாவட்டம்‌. அவனுக்கென்ன 
இங்கே வேலை என்பார்கள்‌. கலகமூட்டி இரத்தம்‌ குடிக்கும்‌ 
பிசாசின்‌ சிந்தையிது. 


5. அவன்‌ நம்ம ஊர்‌ அல்ல. வேறே ஊர்க்காரன்‌ என்பர்‌. 
ஜாக்கிரதை ! 


6. அவன்‌ நம்ம தெரு அல்ல, வேறே தெருக்காரன்‌ என்பர்‌ - 
பிரிவினைவாதிகள்‌ ! 


7. அவன்‌ நம்ம நகர்‌ அல்ல, வேறே நகர்க்‌ காரன்‌, நம்ம 
சங்கத்தை கூட்டி அவனை விரட்டியடி என்பர்‌. ஜாக்கிரதை. 
முன்னேற்றத்திற்கு இவர்கள்‌ எல்லாம்‌ முட்டுக்கட்டைகள்‌ ! 

8. அப்புறம்‌ அவன்‌ எதிர்வீட்டுக்காரன்‌, இவன்‌ பக்கத்து வீட்டுக்‌ 
காரன்‌, அவனை ஒழித்துக்கட்டு என்பர்‌. 

9. அப்புறம்‌ வீட்டுக்குள்ளேயே நீ மாடியில்‌ உள்ளவன்‌, நான்‌ கீழே 
குடியிருக்கிறவன்‌, கீழே இறங்கி வா பார்ப்போம்‌ என்பர்‌. எப்படி 
சமூகம்‌ உருப்படும்‌? 

10. வீட்டுக்குள்ளேயே ஆம்பளை, பொம்பளை என்று அடித்துக்‌ 
கொள்ள பிரிவினைவாதத்தை தூண்டி உருப்பட முடியாமல்‌ 
அழித்து விடுவார்கள்‌. ஜாக்கிரதை. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 99 


11. இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான்‌. மற்ற மதத்தினரும்‌ 
இந்து மதத்தை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லையேல்‌ 
இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள்‌ என்று மதவெறி 
பிடித்தவர்கள்‌ தீவிரவாதம்‌, வன்முறைக்கு தீவிரிப்பார்கள்‌. 


இதோ சேர்ந்து இணங்கி இயங்கி முன்னேற்றமடைய முடியாமல்‌ 
நம்மை தடுக்கும்‌ பகை பிரிவினைகள்‌ சக்திகள்‌ ஆன்மீகத்தில்‌ 
ஆராய்ச்சியையும்‌ நவீனத்தையும்‌ பயன்படுத்தி ஆண்டவனை 
அடைய முடியாமல்‌ கலகத்தால்‌ நிறைப்பதை சற்று யோசித்து 
உணர்வீர்களாக ! 


எத்தனையோ பழமைகளை விட்டு இன்று பயனடைந்து 
வந்துள்ளோமே. அதையெல்லாம்‌ சற்று சிந்தித்துப்‌ பார்த்து 
ஆன்மீகத்திலும்‌ மாற்றங்களுக்கு இடமளிக்காமல்‌ தன்‌ 
கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்‌ கொள்ள துடிக்கும்‌ மதவாதிகளை விட்டு 
விலகினால்தான்‌ நாமும்‌, நம்‌ தேசமும்‌ உருப்பட முடியும்‌. 


* இந்துவை இந்துவாகவே வைத்திருப்பதால்‌ இந்துவிற்கு என்ன 
லாபம்‌? அதனை விரும்பி அவளை அவன்‌ தன்‌ கட்டுப்பாட்டில்‌ 
வைக்க விரும்புகிறானேஅது அவனுக்குத்தானே லாபம்‌? 
சத்திய வழி எது என்று அவனை ஆராய விட்டால்‌ என்ன 
தவறு? நவீனமாகட்டுமே உனக்கென்ன? 


* கடவுள்தான்‌ மனிதனைப்‌ படைக்க முடியும்‌. இறைவனைப்‌ 
படைக்க முடியாது. ஏனென்றால்‌ அவருக்கு உருவம்‌ கிடையாது. 
இன்று கோயில்களில்‌ உள்ளதெல்லாம்‌ மனிதர்கள்‌ அவர்களின்‌ 
பிழைப்பிற்காகப்‌ படைத்து, உருவமற்ற இறைவனை உள்ளத்தில்‌ 
ஏற்று உய்ய வழி தேடுவோம்‌ என மாறினால்‌ அது அதை ஏன்‌ 
தடுக்க வேண்டும்‌? 

*. இஸ்லாமியர்‌ இஸ்லாமியராகவே இருப்பதனால்‌ தலைகளுக் 
குத்தான்‌ லாபம்‌. ராஜாவாகிறவனுக்குத்தான்‌ லாபம்‌. குடிகள்‌ 
பாவம்‌ எந்த சுதந்திரமும்‌ இல்லாதவர்களாயிற்றே ! மற்ற வேதங்‌ 
களைப்‌ படிக்கட்டுமே. உண்மையிருந்தால்‌ அறியட்டுமே! 
தடுக்காதே! 

* கிறிஸ்தவன்‌ கிறிஸ்தவனாயிருப்பதால்‌ அவனுக்கென்ன லாபம்‌! 
அவன்‌ குருவிற்குத்தானே லாபம்‌! மதத்தால்‌ அறிவு மங்கும்‌. 
பலவற்றை ஆராய்வதால்‌ அவன்‌ இன்னும்‌ தன்‌ வழியில்‌ 
பலப்படுவானே ! ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது மேலான ஞானத்தை 
தராதோ? 


100 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


*  கிறிஸ்தவத்திற்குள்ளும்‌ கத்தோலிக்கர்‌ சற்று பைபிள்‌ படித்தால்‌ 
சாமியார்களுக்கு கோபம்‌ வந்தால்‌ நியாயமா? பைபிள்‌, பக்தர்‌ 
அனைவருக்குமானது அல்லவா? 


*  லுத்தரனோ, சி.எஸ்‌.ஐ.யோ நமது சபையை விட்டு போனவனுக்கு 
இங்கே வேலை கிடையாது. கல்லறை கிடையாது என்பது 
எதற்கு? தன்‌ தலைமை பறிபோய விடும்‌ என்பதாலல்லவா? 

*  பெந்தெகொஸ்தேகாரர்களுக்குள்‌ என்‌ சபையைத்‌ தவிர வேறு 
எவரிடம்‌ பேசினாலும்‌ உனக்கு ஸ்தோத்திரம்‌ கூறமாட்டேன்‌ 
என்பது எப்படிப்பட்ட அன்பு? இயேசுவின்‌ பெயர்‌ சொல்ல 
என்ன யோக்கியதை உண்டு? 

* . இயேசுவே மன்னித்தாலும்‌ நான்‌ மன்னியேன்‌ என்பது எவ்வளவு 
இறுமாப்பு. 

* அந்த சபை உருப்படாது. என்‌ சபைதான்‌ தேவசித்தம்‌ என்பது 
எவ்வளவு தாழ்ந்த சிந்தை! 

* மனிதருக்கு அடிமையாகாதிருங்கள்‌. (1 கொரி 7:23) என்று 
வேதம்‌ எச்சரிக்கிறது. 

* என்னைப்‌ பொறுத்தவரை கிறிஸ்துவானவர்‌ நமக்கு சகல 
சுதந்திரமும்‌ தந்துள்ளார்‌ என்ற தெளிவு உள்ளது! நான்‌ 
இயேசுவின்‌ அன்பிற்குத்தான்‌ அடிமை! 

*  இயேசுவுடன்தான்‌ ஒருவன்‌ ஐக்கியமாக இருக்க வேண்டும்‌. 
வேதாகமம்‌ சொல்லுகிறபடி நடக்க வேண்டும்‌. அனைவரிடத்‌ 
திலும்‌ சமாதானமாக இருக்க வேண்டும்‌. அன்பு செலுத்த 
வேண்டும்‌. பயமுறுத்தி உன்‌ பக்தியை பணமாக்குபவனை 
பேயே என்பேன்‌ ! 

* சத்தியத்தை சுட்டிக்‌ காக்கலாம்‌. அதற்காக சத்துருவாக 
மாறிவிடக்‌ கூடாது. 

* எல்லாரும்‌ சமம்‌, எல்லாரோடும்‌ இணக்கம்‌, குறுகிய 
சிந்தனைகளை வெறுத்து, பரந்த உள்ளம்‌ நாட வேண்டும்‌. 
சபையிலே அன்பு புரண்டோட வேண்டும்‌. 

* எந்த மாற்றத்தையும்‌ ஏற்க வேண்டும்‌. (அதற்காகப்‌ பாவத்தை 
ஏற்க முடியாது - பாவியை ஏற்று உணர்த்தலாம்‌) மாற்றம்‌ 
வளரச்‌ செய்யும்‌ - பக்தியிலும்‌ என்பது சத்தியம்‌! 

* ஆன்மீகத்தில்‌ வளர வேண்டும்‌. வெள்ளை சட்டைக்காக 
சண்டை போட வேண்டாம்‌. இதயத்தில்‌ வெண்மையான பரிசுத்‌ 
தத்திற்காக பாடுபட வேண்டும்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 101 


* பகலா? இரவா? இராபோஜனம்‌ அர்த்தம்‌ என்றல்ல. பரிசுத்தத்‌ 
தோடும்‌, அனைவரோடும்‌, சமாதானத்தோடும்‌ பந்தியிருக்க 
வேண்டும்‌. இதுவே அதைவிட முக்கியம்‌! 


* குட்டை முடியா? நீண்ட முடியா? மீசை தாடியா? முழுச்‌ 
சவரமா? பாயில்‌ அமர்வதா? நாற்காலியில்‌ அமர்வதா? செருப்பு 
போடலமா? சுழற்றிவிட வேண்டுமா? 

* கண்ணாடி அணியலாமா? கண்ணாடி அணிந்தவனை படிக்கச்‌ 
சொல்லி கேட்கலாமா? 

* மருந்து எடுப்பதா? எடுப்பதை தடுப்பதா? ஆஸ்பத்திரிக்கு 
போகலாமா? ஆனால்‌ மருத்துவரை வீட்டிற்கு வந்து பார்க்க 
சொல்லணுமா? 

* இரசம்‌ பிழிவதா? நேற்று பிழிந்ததை பருகுவதா? தனித்தனிக்‌ 
கப்பா? ஒரே கப்பா? 

* கோவிலுக்கு வாசல்‌ கிழக்கா? வடக்கா? எது தேவசித்தம்‌? 
பாயா? தரையா? ஆசனமா? 

*  வெள்ளையடிப்பதா? பல நிறம்‌ பயன்படுத்துவதா? விளக்கா? 
மெழுகுவர்த்தியா? மின்விளக்கா? காற்று இசைக்கருவியா? 
எலக்ட்ரானிக்‌ இசையா? 

*  மண்மேடாகவே விட்டு விடலாமா? கல்லறை கட்டலாமா? 
கல்லறைக்கு சிலுவை வேண்டுமா? 

* காவி போட வேண்டுமா? சபாரி போட வேண்டுமா? ஜிப்பா 
அணிய வேண்டுமா? ஜீன்ஸ்‌ போட வேண்டுமா? வெளியே 
சட்டையை விட வேண்டுமா? உள்ளே விட வேண்டுமா? 


* பெண்கள்‌ பேசலாமா? எவ்வளவு பேச வேண்டும்‌? எங்கே 
பேச வேண்டும்‌? எப்படி பேச வேண்டும்‌? எது மட்டும்‌ பேச 
வேண்டும்‌ என்றெல்லாம்‌ வரையறை வைத்து அதனை 
மீறுகின்றவர்களை வேறு கூட்டம்‌, நாங்கள்‌ வேறு கூட்டம்‌ 
என்கிற பிரிவினை வாதத்தையே பெந்தெகொஸ்தே சபைகளில்‌ 
ஏராளம்‌ பார்க்கிறோமே, இது என்ன விபரீதம்‌? 

* அன்பு, பரிசுத்தம்‌, தியாகம்‌, சாட்சியுள்ள வாழ்வு அதோடு 
கூடிய வல்லமையுள்ள வாழ்வு மட்டும்‌ மிஸ்ஸிங்‌ என்றால்‌ 
பரிசுத்தாவியானவரா இந்த பிரிவினைகளை தந்தார்‌? 
இல்லை, இல்லை, இளைஞர்களே தெளிவுபடுங்கள்‌. எந்த 

மதத்தையும்‌, எந்த ஜாதியையும்‌, மொழியையும்‌, தேசத்தையும்‌, 


102 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


சபையையும்‌, கொள்கையையும்‌ சொல்லி உங்களை பிரித்து 
அடிமையாக்கி ஆட்டுவித்து ஆன்மீகத்தில்‌, ஜெபத்தில்‌, ஊழியத்தில்‌, 
வரங்களில்‌, பரிசுத்தத்தில்‌ வளர முடியாது செய்யும்‌ சக்திகளை 
ஒட ஓட தைரியமாக துரத்துங்கள்‌. நவீனமாகும்‌. நீங்களே வேத 
ஆராய்ச்சி செய்து வளருங்கள்‌. தேவனை நெருங்குங்க ! 


நம்‌ இரட்சகர்‌ இயேசு இவ்விஷயத்தில்‌ எப்படிப்பட்டவர்‌? 


இயேசு யூத - பரிசேய பாரம்பரியங்களை துணிந்து எதிர்த்தார்‌. 
பயப்படாமல்‌ புறந்தள்ளினார்‌. நவீனத்தை தாராளமாக கைக்‌ 
கொண்டார்‌. வெற்று மாய்மால கூச்சல்களை குழிதோண்டிப்‌ 
புதைத்தார்‌. அதே வேளை அன்பும்‌ பரிவும்‌ தாழ்மையுமாகக்‌ காணப்‌ 
பட்டார்‌. புதிய காரியங்களை வசதிக்கேற்ப சற்றும்‌ தயங்காமல்‌ 
புகுத்தி புரட்சி செய்தார்‌. மட்டுமல்ல எகோவா என்று பயந்திருந்த 
மக்களுக்கு அவரை நமது அப்பா என அறிமுகப்படுத்தி மதத்தை, 
மாயத்தை உடைத்தெறிந்து எளிமையை புகுத்தினார்‌. உரிமையை 
மீட்டுத்‌ தந்தார்‌. இளைஞரே சிந்தியுங்கள்‌. சீறிப்‌ பாய்ந்து எழும்புங்கள்‌ ! 
எரிந்து பிரகாசியுங்கள்‌. இதய சுத்தமே ஏக்கமாகட்டும்‌ ! 


நாத்திகர்‌ வால்டேரும்‌ பைபிளும்‌ 


1759இல்‌ புகழுச்சியில்‌ இருந்த நாத்திகர்‌ பிரெஞ்சு நாட்டு 
வால்டேர்‌ (௦449 ஒரு எஸ்டேட்டை விலைக்கு வாங்கினார்‌. அது 
பிரான்சிற்கும்‌, சுவிஸ்ஸிற்குமுள்ள எல்லைக்‌ கோட்டில்‌ அமைந்‌ 
திருந்தது. அங்கே அவர்‌ குடியேறி கடவுள்‌ என்ற கற்பனைக்கு 
எதிராகவும்‌, கிறிஸ்துவுக்கும்‌ விரோதமாகவும்‌ பல கட்டுரைகளை 
எழுதி வெளியிட்டு வந்தார்‌. பைபிளையும்‌ கிறிஸ்தவத்தையும்‌ 
தன்னால்‌ அழித்துவிட முடியும்‌ என உறுதியாக சவால்‌ விட்டு 
வந்தார்‌. 

பைபிள்‌ ஒன்றை கையில்‌ எடுத்து உயர்த்திப்‌ பிடித்து இன்னும்‌ 
100 ஆண்டுகளில்‌ இந்த புத்தகமும்‌ கிறிஸ்தவமும்‌ உலகிலிருந்து 
முற்றிலும்‌ அழிக்கப்பட்டு விடும்‌ என்று உரத்த குரலில்‌ கூறினார்‌. 
ஆனால்‌ அவர்‌ மரித்தவுடன்‌ அவருடைய அந்த சொந்த வீடு 
ஜெனிவா பைபிள்‌ சொசைட்டிக்கு சொந்தமானது. எங்கிருந்து இது 
அழியப்‌ போகிறது என்றாரோ அங்கிருந்தே பல லட்சம்‌ பைபிள்‌ 
பிரதிகள்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ தலைமையகமானது. இதுபோல்‌ 
எத்தனையோ வால்டேர்களை இந்த தேவனுடைய புத்தகம்‌ பார்த்து 
விட்டது. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 103 


எரிகோ மதில்‌ வெளிப்புறமாக விழுந்து 
பாதை போலானது! 


வேதாகம புதை பொருள்‌ ஆய்வுக்‌ குழு எரிகோ என்ற 
நகரத்தையும்‌ அதின்‌ இடிபாடுகளையும்‌ ஆராய்ந்த போது ஒரு 
உண்மை புலப்பட்டது. அதாவது எதிரிகள்‌ ஒரு பட்டணத்தை 
படையெடுத்து தாக்குகையில்‌ பொதுவாக அதின்‌ சுற்று மதில்களை 
இடிப்பார்கள்‌. அப்படி இடித்து தகர்க்கும்‌ போது வெளியிலிருந்து 
சுவர்‌ உட்புறமாகத்தான்‌ விழுந்து கிடக்கும்‌. 

ஆனால்‌ எரிகோ மதிலோ வெளிப்புறமாக விழுந்து தரை 
மட்டமாயிருந்ததைக்‌ கண்டு வியந்தனர்‌. ஆம்‌ இது மனிதனால்‌ 
அல்ல, தேவனால்‌ இடிக்கப்பட்டதால்‌ இந்த வித்தியாசம்‌ காணப்‌ 
பட்டது - (யோசுவா 6:20). மேலும்‌ தேவ ஜனம்‌ இலகுவாக உள்ளே 
செல்ல முடிந்தது. அதே போல்‌ இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்ட 
போது தேவாலயத்து திரைச்‌ சீலை கீழிருந்து அல்ல, மேலிருந்து 
கீழே வரை இரண்டாகக்‌ கிழிந்தது (மத்‌ 27:51) இது தேவச்‌ செயல்‌. 

எரிகோ மதிலின்‌ இடிந்த நிலை இன்றும்‌ காணக்‌ கிடக்கின்றது. 
1930, 1930 வருடங்களில்‌ ஒரீ. JOHN GARSTANG சோதனைகளின்‌ 
முடிவில்‌ எரிகோ முன்பக்கமாக விழுந்ததால்‌ யூதர்களுக்கு 
வசதியாக போய்விட்டது என்கிறார்‌ - (யோ. 6:20). 


10 ஏங்குலம்‌ மட்டுமே ஆழமான கடலா? 


பூங்கா ஒன்றில்‌ அமர்ந்திருந்த சிறுவன்‌ கையில்‌ வேதாகமத்தை 
வைத்து கொண்டு உரத்த குரலில்‌ ஆண்டவரைத்‌ துதித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அப்போது அங்கு வந்த விஞ்ஞானி ஒருவர்‌, 
எதற்காக உன்‌ தேவனை இப்படி சத்தமிட்டுத்‌ துதிக்கிறாய்‌ என்றார்‌. 

சிறுவன்‌ கூறினான்‌: என்‌ ஆண்டவர்‌ செங்கடலை இரண்டாகப்‌ 
பிளந்து, தம்‌ ஜனமாகிய இஸ்ரவேலரை வழிநடத்தியிருக்கிறார்‌ 
என்று வாசித்தேன்‌. அதனால்‌ தான்‌ அவரைத்‌ துதிக்கிறேன்‌ 
என்றான்‌. விஞ்ஞானி கூறினார்‌: நீ நினைப்பதுபோல்‌, செங்கடல்‌ 
ஆழமான கடல்‌ இல்லை; அது வெறும்‌ 10 இன்ச்‌ ஆழம்‌ மட்டுமே 
கொண்டது. அதைப்‌ பிரிப்பதும்‌, இஸ்ரவேலரை வழிநடத்துவதும்‌ 
ஒன்றும்‌ பெரிய காரியமல்ல. ஆகவே, இதில்‌ உன்‌ ஆண்டவரைப்‌ 
புகழ்ந்து பாட ஒன்றுமில்லை என்று அவனை மடக்கினார்‌. 


104 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


வேதத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌, அவன்‌ கண்களைத்‌ திறந்து 
விட்டோம்‌ என்று மகிழ்ந்தார்‌ விஞ்ஞானி. அடுத்த வினாடியே 
மீண்டும்‌ உற்சாகமாகப்‌ பாடித்‌ துதிக்க ஆரம்பித்தான்‌ சிறுவன்‌. 
உடனே விஞ்ஞானி ஆன்மீகவாதிகள்‌ அறிவைப்‌ பயன்படுத்துவதே 
இல்லை என்றார்‌. 

சிறுவன்‌ கூறினான்‌: இஸ்ரவேலரைக்‌ கடலை பிரித்து நடுவே 
நடத்தியது மட்டுமின்றி, பார்வோன்‌, அவனது இரதங்கள்‌, குதிரை 
வீரர்களையும்‌ அந்த 10 இன்ச்‌ மட்டுமே ஆழமான கடலில்‌ அமுக்கி 
அதினால்‌ மடிந்துபோக பண்ணினது எவ்வளவு பெரிய அற்புதம்‌. 
அதை எண்ணித்‌ துதிக்கிறேன்‌ என்றான்‌. விஞ்ஞானியின்‌ முகம்‌ 
போன போக்கைப்‌ பார்க்க வேண்டுமே! 


கால வைக்காத கடலின்‌ ஒழ! 


* நீ சமுத்திரத்திங்கள்‌ அடித்தளங்கள்‌ மட்டும்‌ புகுந்து ஆழத்தின்‌ 
அடியில்‌ உலாவினதுண்டா?” இது கர்த்தர்‌ கேட்ட கேள்வி! 

* மனிதன்‌ இதுவரை காலடி பதிக்க முடியாத இடம்‌ எது தெரியுமா? 
அதுதான்‌ கடலடி. கடலின்‌ ஆழம்‌ 4 கி.மீ. அடேயப்பா எவ்வளவு 
ஆழம்‌? 

* உலகிலேயே பெரிய கடல்‌ பசுபிக்‌ பெருங்கடலாகும்‌. பூமியின்‌ 
பரப்பளவில்‌ 35.35 சதவீதம்‌ கொண்டதாகும்‌. உலகிலேயே 


ஆழம்‌ அதிகமான மண்டானா பகுதி இதிலுள்ளது. இதன்‌ 
ஆழம்‌ 11,516 மீட்டர்‌. 


*. (ரோமர்‌ 11:33) “ஆ! தேவனுடைய ஐசுவரியம்‌ ஞானம்‌, அறிவு 
என்பவைகளின்‌ ஆழம்‌ எவ்வளாயிருக்கிறது ! அவருடைய 
நியாயத்‌ தீர்ப்புகள்‌ அளவிடப்படாதவைகள்‌, அவருடைய 
வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌.” 


* (பிரசங்கி 7:24) “தூரமும்‌ மகா ஆழமுமாயிருக்கிறதைக்‌ கண்ட 
டைகிறவன்‌ யார்‌?” என்று மேலும்‌ திருமறை மனிதனைப்‌ 
பார்த்து கேட்கிறது. 


* சுவாசக்‌ கருவியை அணிந்து கொண்டு பலரும்‌ கடலுக்குள்‌ 
ஜாலியாக மீன்களுக்கு நடுவே வளைய வளைய நீந்தி வருகின்ற 
காட்சிகளை டி.வி.யில்‌ டிஸ்கவரி போன்ற சேனல்களில்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌. இதைப்‌ பார்க்கும்‌ போது நமக்கும்‌ இது 
போன்று கடல்‌ நீருக்குள்‌ நீந்துவதற்கு ஆசையாக இருக்கும்‌. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 105 


கடலில்‌ நீந்துபவர்கள்‌ எவ்வளவு ஆழம்‌ வரை செல்வர்‌ என்று 
உங்களால்‌ யூகித்துக்‌ கூற முடியுமா? வெறும்‌ 10 மீட்டர்‌ 
ஆழம்‌ தான்‌. இது பெரிய ஆழமில்லை. ஆனால்‌ இதற்கே 
நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ பயிற்சி தேவை. 4 கி.மீ. செல்ல 
என்ன செய்யலாம்‌? 


*  ஸ்குபா என்ற சுவாசக்‌ கருவியை அணிந்து கொண்டு ஆழத்தில்‌ 
இறங்குவதில்‌ கைதேர்ந்த நிபுணரான நனோ கோம்பஸ்‌ 2005 
ஆம்‌ ஆண்டில்‌ உலக சாதனையாக 318 மீட்டர்‌ ஆழம்‌ வரை 


இறங்கினார்‌. இதுதான்‌ உலகம்‌ தோன்றியதிலிருந்து மனித 
சாதனை ! 


* இச்சாதனையை நிகழ்த்த அவருக்கு பல நிபுணர்களின்‌ 
உதவி தேவைப்பட்டது. நீருக்குள்‌ மேலும்‌ மேலும்‌ ஆழத்தில்‌ 
இறங்குவது என்பது சுலபமான விஷயம்‌ அல்ல. 

* உயர ஏறியாச்சு. ஆழத்தில்‌ இறங்கியாச்சா? என்று கேட்டால்‌... 
இல்லை இல்லவே இல்லை! 


*.. எவரெஸ்ட்‌ உட்பட உலகின்‌ மிக உயரமான சிகரங்கள்‌ 
அனைத்தையும்‌ மனிதன்‌ வென்றிருக்கின்றான்‌. மனிதனின்‌ 
காலடி படாத பாலைவனங்கள்‌ கிடையாது. உறை பனியால்‌ 
மூடப்பட்ட, கடும்‌ குளிர்‌ வீசுகின்ற தென்‌ துருவத்தை 
எட்டியிருக்கிறான்‌. வட துருவத்தையும்‌ விட்டு வைக்கவில்லை. 
சந்திரனுக்கும்‌ சென்று வந்திருக்கிறான்‌. ஆனால்‌ மனிதன்‌ 
காலடி பதிக்க முடியாத ஒரு இடம்‌ உண்டென்றால்‌ அது 
கடலடித்‌ தரையாகும்‌. 

* விண்வெளி வீரர்‌ போல மிகப்‌ பாதுகாப்பான உடை அணிந்து 
கடலில்‌ 4 கிலோ மீட்டர்‌ ஆழத்தில்‌ யாரேனும்‌ போய்‌ நிற்க 
முடியுமா? என்றால்‌ அது ஒருபோதும்‌ சாத்தியமில்லை. 

* ஒரே கணத்தில்‌ பற்பசை டியூப்‌ போல நசுக்கப்பட்டு மடிந்து 
போவான்‌. கடலுக்கு அடியில்‌ அந்த ஆழத்தில்‌ அழுத்தம்‌ மிக 
பயங்கரமான அளவில்‌ இருக்கும்‌. பைபிள்‌ தேவ வார்த்தை. 
மனித வார்த்தை அல்ல. 


* தரையில்‌ நாம்‌ காற்றின்‌ எடையைச்‌ சுமந்தவர்களாக நடமாடிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. காற்றுக்கு எடை உண்டு. அது நம்மை 
ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஒரு கிலோ வீதம்‌ எல்லாப்‌ 
பக்கங்களிலிருந்தும்‌ அழுத்திக்‌ கொண்டிருக்கிறது. இதை ஒரு 
மண்டல அழுத்தம்‌ என்று குறிப்பிடுகின்றனர்‌. 


ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


கடலுக்குள்‌ 10 மீட்டர்‌ ஆழத்துக்கு கீழே இறங்கினால்‌ நம்‌ 
தலைக்கு மேலே உள்ள அத்தனை தண்ணீரும்‌ சேர்ந்து நம்மை 
அழுத்தும்‌. அத்துடன்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ உள்ள தண்ணீரின்‌ 
எடையும்‌ சேர்ந்து நம்மை அழுத்தும்‌. அந்த அழுத்தமானது 
கடல்‌ மட்டத்தில்‌ உள்ளதை விட இரண்டு மடங்காக இருக்கும்‌. 
எனவே நெஞ்சு வெடித்து செத்து மடிவோம்‌! 


20 மீட்டர்‌ ஆழத்துக்குச்‌ சென்றால்‌ அழுத்தம்‌ மூன்று மடங்காகி 
விடும்‌. 


30 மீட்டர்‌ ஆழத்தில்‌ அழுத்தம்‌ நான்கு மடங்காகிவிடும்‌. 
உலகின்‌ கடல்களின்‌ சராசரி ஆழம்‌ நான்கு கிலோ மீட்டர்‌. 
அந்த ஆழத்தில்‌ அழுத்தம்‌ 400 மடங்காக இருக்கும்‌. பைபிள்‌ 
தேவ வார்த்தை என்பதற்கு இது போல்‌ இன்னும்‌ எத்தனையோ 
ஆதாரங்கள்‌ உண்டு! பைபிள்‌ விஞ்ஞானிகளின்‌ ஆதார 
புத்தகம்‌ ! 

ஒருவரைப்‌ படுக்க வைத்து அவர்‌ மீது பல சிமெண்ட்‌ 
மூட்டைகளை வைத்தால்‌ எப்படி இருக்கும்‌? கடலில்‌ மிக 
ஆழத்தின்‌ நிலைமை அதைவிட மோசமாக இருக்கும்‌. 


மேலும்‌... 


* 


உலகின்‌ கடல்களில்‌ மிக ஆழமான இடம்‌ பசிபிக்‌ கடலில்‌ 
உள்ளது. அந்த இடத்தின்‌ பெயர்‌ மரியானா அகழி (Mariana 
Trench) 


அந்த அகழியின்‌ நடுவே தான்‌ உலகிலேயே மிக ஆழமான 
பள்ளம்‌ உள்ளது. அதன்‌ பெயர்‌ சேலஞ்சர்‌ மடு. ஆழம்‌ (C௩௮- 
lenger Depth) சரியாக 10,902 மீட்டர்‌. 


அவ்வளவு ஆழத்தில்‌ அழுத்தமானது கடல்‌ மட்டத்தில்‌ 
உள்ளதைப்‌ போல்‌ 1100 மடங்கு அதிகம்‌. ஆகவே யாராலும்‌ 
என்றுமே அந்த ஆழத்துக்குப்‌ போய்‌ கடலடித்‌ தரையில்‌ காலடி 
பதிக்க முடியாது. கடவுள்‌ வார்த்தை பொய்யாகாது ! அவரின்‌ 
மகத்துவமான செயல்களை நம்மால்‌ ஆராய முடியாது. 


1960 ஆம்‌ ஆண்டில்‌ இரண்டே இரண்டு பேர்‌ கனத்த 
உருக்கினால்‌ ஆன ஒரு கோளத்துக்குள்‌ உட்கார்ந்தபடி சேலஞ்‌ 
சர்‌ மடுவில்‌ போய்‌ இறங்கினர்‌. கனத்த பிளாஸ்டிக்கினால்‌ ஆன 
ஜன்னல்‌ வழியே கடலடித்‌ தரையை சிறிது நேரம்‌ கண்டனர்‌. 
அதோடு சரி. 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 107 


* ட்ரீயஸ்ட்‌ என்னும்‌ பெயர்‌ கொண்ட அந்த நீர்‌ மூழ்கு 
கலத்தின்‌ மூலம்‌ இவ்வாறு சென்றவர்களில்‌ ஒருவர்‌ கடல்‌ 
ஆராய்ச்சி நிபுணரான ஜாக்‌ பிக்கா. மற்றொருவர்‌ அமெரிக்க 
கடற்படை அதிகாரி வால்ஷ்‌. அந்த கூண்டிலிருந்து வெளியே 
வந்திருந்தால்‌, விரைத்துப்‌ போயிருப்பார்‌ ! 

* ட்ரீயஸ்ட்‌ நீர்‌ மூழ்கு கலம்‌, அடிப்புறத்தில்‌ அமைந்த 
கோளத்தில்தான்‌ இருவரும்‌ இருந்தனர்‌. கடலில்‌ மிக ஆழத்தில்‌ 
கடும்‌ அழுத்தம்‌ மட்டுமில்லை. சுமார்‌ 800 மீட்டர்‌ ஆழத்துக்குக்‌ 
கீழே சென்றால்‌ ஒரே காரிருள்‌ சூழ்ந்திருக்கும்‌. தவிர கடல்‌ 
நீரானது கடும்‌ குளிர்ச்சியாக இருக்கும்‌. இப்படியாக கடலுக்குள்‌ 
மேலும்‌ மேலும்‌ ஆழத்தில்‌ இறங்குவதால்‌ பிரச்சினைதான்‌. 

* கடந்த பல ஆண்டுகளில்‌ கடல்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ பல 
நவீன தொழில்‌ நுட்பங்கள்‌ உருவாக்கப்பட்டுள்ள போதிலும்‌, 
ஆழ்கடலை மனிதனால்‌ இன்னும்‌ வெல்ல முடியவில்லை. 


* யோபுவைப்‌ பார்த்து தேவன்‌ கேட்டதாக வேதம்‌ பதிவு 
செய்துள்ளது போன்ற மனிதன்‌ அறியாதவைகள்‌, நெருங்க 
முடியாதவைகள்‌ இன்னும்‌ எத்தனையோ ஏராளம்‌ இருக்கின்றன. 
இப்பேர்ப்பட்ட சர்வவல்ல தேவனை மறுதலித்தால்‌ நம்‌ கதி 
என்ன ஆகும்‌? 


பிள்‌ உண்மை என்பதற்கு மேலும்‌ அத்தாட்சிகள்‌! 


இப்புத்தகத்தில்‌ காணப்படும்‌ 50 நபர்கள்‌ சரித்திரத்தில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌ என்று புதைபொருள்‌ மற்றும்‌ பல ஆய்வுகள்‌ 
நிரூபித்து விட்டன. 


எண்‌. நபர்‌ பெயர்‌ வாழ்ந்த காலம்‌ பைபிள்‌ குறிப்பு 
1. சீஷாக்‌ 945-924 1 ராஜா 11:40 
2. சோ 730-715 2 ராஜா 17:4 
3. டிராகா 690-654 2 ராஜா 19:9 
4. நேகா 610-595 2 நாளா 35:20 
5, ஹோப்ரா 569-570 எரே. 44:30 

6. மேஷா 9ஆம்‌ நூற்றாண்டு 2 ராஜா 3,4-27 
7. ஹடாடோர்‌ 844 - 842 1 ராஜா 11:23 


108 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


8. பொன்ணைடாட்‌ 844-842 1 ராஜா 11:23 
9. ஹசாயேல்‌ 844-800 1 ராஜா 6:24 
10. பென்‌ த/பெ ஹாசாயேல்‌ 8ஆம்‌ நூற்றாண்டு 2 ராஜா 13:3 
11. ரெஷின்‌ 732 2 ராஜா 15:37 
12. ஒம்ரி 844-873 1 ராஜா 15:15 
13. ஆகாப்‌ 873-852 1 ராஜா 16:28 
14. எசூ 842-842 1 ராஜா 19:16 
15.  யோவாஸ்‌ 805-790 2 ராஜா 13:9 
16. எரெபாம்‌ 11 790-749 2 ராஜா 13:13 
17. மெனாகிம்‌ 749-738 2 ராஜா 15:14 
18. பெக்ரசு 750-731 2 ராஜா 19:25 
19. ஓசியா 732-722 2 ராஜா 15:30 
20. சன்பஸ்லாத்‌-1 மத்திய 5ஆம்‌ 
நூற்றாண்டு நெகே 2:10 

21. டேவிட்‌ 1010-970 1 சாமு 16:13 
22. உசியா 788-757 2 ராஜா 14:21 
23. ஆகாஸ்‌ 741-728 2 ராஜா 15:35 
24. மனாசே 697-641 2 ராஜா 20:21 
25. எசேக்கியா 726-695 2 ராஜா 16:25 
26. கில்கியா - பிரதான ஆசாரியன்‌ 22:4 
27. சாப்பான்‌ - வேதபாரகன்‌ 2 ராஜா 22:3 
28. ஆசரியா - பிரதான ஆசாரி 2 நாளா 5:39 
29. கெமரியா - அதிகாரி எரே 36:10 
30. யோவாசின்‌ - ராஜழ 2 ராஜா 24:6 
31.  செலிமியா - அரண்மனை 

அதிகாரியின்‌ தந்‌ைத எரே 37:3 
32. எகூக்கல்‌ - அதிகாரி எரே 37:3 
33.  பஸ்ஸூர்‌ - கெதலியா தந்‌ைத எரே 38:1 
34. கெதலியா - அதிகாரி எரே 38:1 
35. திக்லத்‌ பிலேசர்‌ - ராஜா 2 ராஜா 15:19 
36. சல்மனாசேர்‌ - ராஜா 2 ராஜா 17:3 
37. சர்கான்‌ - ராஜா ஏசா 20:1 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 109 


38. சனகெரிப்‌ - ராஜா 2 ராஜா 18:13 
39. அத்ராமெலக்‌ (அராத்‌ முல்லிசா) 

(சனகரிப்பை கொன்றவனின்‌ மகன்‌) 2 ராஜா 19:37 
40. எசரதான்‌ - ராஜா 2 ராஜா 19:37 
41. மெரதாக்‌ பலதான்‌ 20:12 
42. நெபுகாத்‌ நேச்சார்‌ 24:1 
43. நேபோ சரசிக்கிம்‌ 

(நெபுகாத்‌ நேசரின்‌ அதிகாரி) எரே 39:3 
44. ஆயல்‌ மட்ரக்‌ (ஆமெல்‌ மரடுக்‌ ராஜா) 2 ராஜா 25:27 
45. பெல்ஹாத்சார்‌ (நபோனிடஸ்ஸின்‌ மகன்‌) தானி 5:1 
46. சைரஸ்‌ 2 2 நாளா 36:22 
47. தரியு -1 எஸ்ரா 1:1 
48. செர்க்ஸஸ்‌ -1 எஸ்தர்‌ 1:1 
49. அர்த்தசெர்க்கஸ்‌ (லாங்கிமேனஸ்‌) எஸ்ரா 4:7 
50. தரியு-2 நோதுஸ்‌ நெகே.12:22 


இந்த மனிதர்கள்‌ எல்லாம்‌ எந்த காலத்தில்‌ எந்த தேசத்தில்‌ 
எவ்வளவு காலம்‌ ஆண்டார்கள்‌ என்ற வரலாறு பைபிளில்‌ மட்டும்தான்‌ 
பிழையின்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆராய்ச்சியாளர்கள்‌ 
பைபிளை கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு சரித்திர - புதைப்‌ பொருள்‌ 
ஆய்வு செய்த போது இது வரை இந்த மேற்காணும்‌ 50 நபருடைய 
புள்ளி விபரப்படி அப்படியே உண்மை என நிரூபித்துள்ளார்‌. 


இன்னும்‌ புதிய ஏற்பாட்டிற்கு சென்றால்‌ இந்த எண்ணிக்கை 
நூற்றுக்கணக்காக மாறும்‌. இப்படி எவ்வகையிலும்‌ உண்மை 
மாறாத வேதம்‌ கூறும்‌ இறைவனை நீங்கள்‌ விசுவாசிக்காவிட்டால்‌ 
உங்கள்‌ ஆத்தும இரட்சிப்பு தவறிவிடும்‌. விசுவாசியுங்கள்‌; பைபிள்‌ 
வாங்கி படியுங்கள்‌. ஆத்தும மீட்பு எனும்‌ நீடித்த வாழ்வைப்‌ பெற்று 
சொர்க்கத்தில்‌ பங்கு பெறுங்கள்‌ ! 


இறைவன்‌ தரும்‌ ஈவுகளுக்கு நன்றி உண்டா? 


நாம்‌ அன்றாடம்‌ பெற்று அனுபவிக்கும்‌ சுகம்‌, பணம்‌, பலம்‌, 
உணவு, தூக்கம்‌, அமைதி, பாதுகாப்பு, உறவு, அறிவு, திறமை.. 
என எதற்கும்‌ ஆண்டவருக்கு நாம்‌ கைம்மாறு என்ன தருகிறோம்‌? 
ஒன்றுமில்லையல்லவா? உதாரணமாக ஒரு மனிதன்‌ ஒரு நாளைக்கு 


110 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


மூன்று சிலிண்டர்கள்‌ அளவு ஆக்சிஜனை சுவாசிக்கிறான்‌. ஒரு 
ஆக்ஸிஜன்‌ சிலிண்டரின்‌ விலை 700 ரூபாய்‌. மூன்று சிலிண்டரின்‌ 
விலை 2100 ரூபாய்‌. ஒரு வருடத்திற்கு 7,66,000 ரூபாய்க்கு மேல்‌ 
ஆகிறது. 

ஒரு மனிதனின்‌ சராசரி ஆயுள்‌ காலம்‌ 65 வருடம்‌ என்றால்‌ 
6 கோடி ரூபாய்க்கு மேல்‌ எட்டுகிறது. இது 30 வினாடிக்கு 
கிடையாமல்‌ போனால்‌ மரணம்‌! நாம்‌ ஆண்டவருக்கு நன்றியாக 
எந்த ஊழியமாவது செய்ததுண்டா? நீங்கள்‌ ஓர்‌ வளர்ந்த ஆளானால்‌ 
- 24 மணிக்குள்‌ 


1. உங்கள்‌ இதயம்‌ 103899 முறைகள்‌ துடித்து உங்களை 
உயிரோடு வைத்திருக்க ஒயாமல்‌ ஆண்டவர்‌ இயக்குகின்றார்‌. 
இதற்கு நன்றி சொல்லாத, நன்றி இல்லாத பக்தரா நீங்கள்‌? 

2. உங்கள்‌ இரத்தத்தை 168,000,000 மைல்கள்‌ ஒயாமல்‌ உங்களை 
உயிரோடு காப்பாற்ற கடுமையாக ஒட வைக்கிறார்‌ ஆண்டவர்‌. 
ஆயுத பூஜை அன்று அடுப்புக்கு கூட நன்றி சொல்லும்‌ 
மனிதன்‌, ஆண்டவருக்கு இதற்கு நன்றி சொன்னதுண்டா? 

3. நீங்கள்‌ குழப்பமின்றி செயல்பட 750 தசைகளை கூடிச்‌ சேர்ந்து 
செயல்பட வைக்கிறார்‌. கழுத்து பிடித்து கொண்டாலே போதும்‌ 
அசைய முடியாதே. நன்றியாக வாழ்வதுண்டா? 


4. உங்கள்‌ வாய்‌ 4800 வார்த்தைகளை பேசுகின்றது. நீங்கள்‌ 
ஏசுவதையும்‌ சேர்த்து. அது பிறர்க்கு புரிவதற்காக உங்கள்‌ 
கைகளை ஒயாமல்‌ செய்கை மொழி பேச வைத்து உங்கள்‌ 
நெற்றி, கண்கள்‌, புருவம்‌, தொண்டை, நாக்கு, உதடு என 
எல்லாவற்றையும்‌ இயக்க ஒரு நாடகமே நடத்துகிறாரே ! நன்றி 
உண்டா? 

5. சாதாரண அளவு சாப்பாடு சாப்பிட்டாலே 3.5 பவுண்டு! இதற்கு 
மேல்‌ வகை வகையாக உள்ளே தள்ளி கொண்டேயிருக்க 
வயிற்றில்‌ உடனே சிப்பாய்கள்‌ போல பல வரிஞ்சிக்கட்டி வேலை 
செய்யும்‌ உள்ளுறுப்புகள்‌ ருசியில்‌ மன மகிழச்‌ செய்கிறார்‌. 
சத்தால்‌ உடல்‌ சக்தி பெறுகிறது. இதற்கு நன்றி சொல்லாமல்‌ 
சாராயத்தை குடிப்பயனை என்ன சொல்வது? 

6. ஏறத்தாழ 24030 தடவைகள்‌ நுரையீரல்‌ கடுமையாக உழைத்து, 
நல்லதை உள்வாங்கி, கெட்ட காற்றை வெளியேற்றி உன்னை 
வாழ வைக்கிறது. இறைவனுக்கு நீ என்ன நன்றி சொல்கிறாய்‌? 


பாஸ்டர்‌ ஜேக்கப்‌ மனோகரன்‌ 111 


7. லட்சக்கணக்கான செல்களை உற்பத்தி செய்ய வைத்து, 
அழித்து, தங்க விடாமல்‌ அகற்றி வரும்‌ பரம தந்தைக்கு நீ 
என்ன தருகிறாய்‌? ஒரு செல்‌ வெளியே செல்ல மறுத்து தங்கி 
விட்டாலும்‌ அது கேன்சராக மாறிவிடுமே ! 


இப்படி நம்மை அதிசயமாய்‌ படைத்து ஒயாமல்‌ காக்கும்‌ கடவுளை 
துதிக்க வேண்டாமா? பைபிளில்‌ கூறப்பட்டுள்ள தேவ மனிதர்கள்‌ 
அதைத்தான்‌ வியந்து கூறியிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ 13:8 - “கர்த்தர்‌ எனக்கு நன்மை செய்தபடியால்‌ 
அவரைப்‌ பாடுவேன்‌. 


சங்கீதம்‌ 14:1 - “தேவன்‌ இல்லை என்று மதிகெட்டவன்‌ தன்‌ 
இருதயத்தில்சொல்லிக்‌ கொள்கிறான்‌. அவர்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்து, அருவருப்பான காரியங்களைச்‌ செய்து வருகிறார்கள்‌. 
நன்மை செய்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 


சங்கீதம்‌ 31:10 - “உமக்கு பயந்தவர்களுக்கும்‌, மனு புத்திரருக்கு 
முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும்‌, நீர்‌ உண்டு பண்ணி 
வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது !” 


சங்கீதம்‌ 59:1 - “கர்த்தரின்‌ கிருபைகளை என்றென்றைக்கும்‌ 
பாடுவேன்‌. உமது உண்மையைத்‌ தலைமுறை தலைமுறையாக என்‌ 
வாயினால்‌ அறிவிப்பேன்‌.” 

சங்கீதம்‌ 96:1 - “கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடுங்கள்‌. 
அவர்‌ அதிசயங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. அவருடைய வலது கரம்‌. 
அவருடைய பரிசுத்த புயமும்‌, இரட்சிப்பை உண்டாக்கினது.” 


சங்கீதம்‌ 104:33 - “நான்‌ உயிரோடிருக்கும்‌ மட்டும்‌ என்‌ 
கர்த்தரைப்‌ பாடுவேன்‌. நான்‌ உள்ளளவும்‌ என்‌ தேவனைக்‌ 
கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌.” 

யாக்கோபு 1:17 - “நன்மையான எந்த ஈவும்‌ பூரணமான எந்த 
வரமும்‌ பரத்திலிருந்துண்டாகி, சோதிகளின்‌ பிதாவினிடத்திலிருந்து 
இறங்கி வருகிறது. அவரிடத்தில்‌ யாதொரு மாறுதலும்‌ யாதொரு 
வேற்றுமையின்‌ நிழலுமில்லை.” 


இதற்கு மேலாக அவர்‌ நம்முடைய ஆத்தும இரட்சிப்பிற்காக 
தாம்‌ அண்டசராசரங்களின்‌ தேவனாயிருந்தும்‌ உலகில்‌ மனிதனாக 
பிறந்து நமக்காக சிலுவை சுமந்து, மரித்து, உயிர்த்து நரகத்திலிருந்து 
நம்மை மீட்டு, பரலோகில்‌ சேர்க்க ஒரே வழியை உண்டு 
பண்ணினாரே. நானே வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனும்‌” என்று நாம்‌ 


112 ஒரே வழி இயேசுவின்‌ உன்னதப்‌ படைப்பு 


பரலோகத்தை சுதந்தரித்துக்‌ கொள்ள வழியும்‌ காட்டியுள்ளாரே. 
அதற்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டாமா? ஆலயம்‌ 
சென்று அமர்வோம்‌. ஆண்டவரை போற்றி துதிப்போம்‌! இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றிப்‌ பிடித்துக்‌ கொள்வோமா? உங்களை மதம்‌ 
மாறச்‌ சொல்லவில்லை. மனம்‌ மாறுங்கள்‌. உங்கள்‌ மதம்‌ மாற்றி 
எனக்கு என்ன கிடைக்கப்‌ போகிறது? எதுவும்‌ இல்லை. நான்‌ 
அனுபவிக்கும்‌ அந்த தெய்வீக சமாதானம்‌ உங்களுக்கும்‌ கிடைக்க 
வேண்டும்‌ என்ற நல்லெண்ணத்தில்‌ இவைகளை எடுத்துக்‌ 
கூறுகிறேன்‌. நான்‌ கூறியுள்ளதை சற்றே சீர்தூக்கிப்‌ பாருங்கள்‌. 
பிறகு நல்லதொரு முடிவு எடுங்கள்‌. இயேசு உங்களையும்‌ 
நேசிக்கிறார்‌ ! இருகரம்‌ நீட்டி அழைக்கிறார்‌! ஆமென்‌. 


